அரிஸ்டாட்டிலின்‌ 
ஆட்சிக்‌ கலை 


ஆட்சிக்‌ கலை 


ட்‌ 


அரிஸ்டாட்டில்‌ 


கொடுமுடி ராஜகோபாலன்‌ 





ஸ்டார்‌ பிரசுரம்‌ 
திருவல்லிக்கேணி மேலக்கோபுரத்‌ தெரு 
சென்னை -௰ மதுரை 


ஆட்சிக்‌ கலை--3 
முதற்‌ பதிப்பு: செப்டம்பர்‌, 1957 
உரிமை பதிவு 


விலை ரூ. 2-00 


STAR PUBLICATIONS 


TRIPLICANE WEST TOWER BT. 
MADRAS-5 ட MADURAI 


தமிழன்‌ அச்சகம்‌, பாலாசி மகர்‌, சென்னை-14 


முன்னுரை 


“ ஆட்சிக்‌ கலை?” என்ற நூல்‌ வரிசையில்‌, இந்த “ அரிஸ்‌ 
டாட்டிலின்‌ ஆட்சிக்‌ கலை” என்னால்‌ எழுதப்பட்ட மூன்றாவது 
நூலாகும்‌. 

இக்த வரிசையில்‌, இந்த நூல்‌ கொஞ்சம்‌ தாமதமாகவே வம்‌ 
திருக்கிறது! நானே இதற்குப்‌ பொறுப்பாளி; அதற்காக வாசகர்‌ 
கள்‌ என்னை மன்னிக்க வேண்டும்‌. 

அரிஸ்டாட்டில்‌, உலக அரசியல்‌ சிக்தனையாளர்களின்‌ வரிசை 
யில்‌ உன்னத ஸ்தானத்தை வகிக்கிறார்‌. லட்சிய வாதமும்‌, பிரத்தி 
யட்ச நோக்கும்‌ கலந்திருக்கும்‌ அவரது அரசியற்‌ கலை; ஆட்டிக்‌ 
கலையைப்‌ பற்றி நாம்‌ கண்டிப்பாகத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌ 
என்பதற்காகவே இந்நூல்‌ தோன்றியுள்ளது. 

“ராஜாங்கமே எல்லாவற்றிற்கும்‌ மேலானது! என்கின்ற 
அவரது தத்துவமும்‌, அத்‌ தத்துவத்தை நிலைநாட்ட அவர்‌ கையா 
ளும்‌ தாக்கவாத சாகஸத்‌ திறமையும்‌ மிகவும்‌ சுவாரஸ்யமாக இருக்‌ 
கின்றன. அவரது பல கருத்துக்களையும்‌ நான்‌ என்னால்‌ இயன்ற 
மட்டில்‌ எடுத்துக்‌ கூற முயன்றிறாக்கிறேன்‌. 

அரிஸ்டாட்டில்‌ முற்றிலும்‌ கிரேக்க நாட்டின்‌ திருஷ்டியிலேயே 
எல்லாப்‌ பிரச்னைகளையும்‌ பார்த்திருப்பதால்‌, அவர்‌ சில இடன்‌ 
களில்‌ பெரும்‌ பிற்போக்காளராக கமக்குக்‌ காட்சியளிக்கிறார்‌ | 
அவரோ 2000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்‌; காமோ 20-வது 
நூற்றாண்டில்‌ வாழ்கிறோம்‌. இந்த உண்மையை உணர்ந்து 
கொண்டு, அரிஸ்டாட்டிலின்‌ கருத்துக்களை ஆராய்ந்தாலன்றி நாம்‌ 
அவரைப்‌ பற்றிச்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ள இயலாது. ஆயினும்‌ 
அவர்‌, எல்லாக்‌ காலங்களுக்கும்‌ பொரும்தவல்ல பேருண்மைகளை 
யும்‌ கூறியிருக்கிறார்‌, 


ச்‌ 
vi 


இந்‌ நூலை எழுதி முடிப்பதற்கு எனக்கு உதவி செய்தவர்களில்‌ 
முதன்மையானவர்‌ எனது அன்பார்ந்த நண்பரும்‌, 4 தினமணி?! 
உதவி ஆசிரியருமான ஸ்ரீ என்‌. பி. ஸ்ரீரங்கன்‌ அவர்களேயாகும்‌. 
அவர்‌ தமது உதவியையும்‌ உழைப்பையும்‌ நல்கியிராவிட்டால்‌ 
கான்‌ இவ்வளவு சீக்கிரமாக இந்த நூலை எழுதியிருக்க முடியாது. 
ஆங்கிலத்தில்‌ நான்‌ “தயாரித்து வைத்திருந்த பல குறிப்புகளையும்‌ 
அவரே மொழிபெயர்த்துத்‌ தற்துதவினார்‌. அவருக்கு என்‌ மனப்‌ 
பூர்வமான நன்றியைச்‌ செலுத்திக்‌ கொள்ளுகிறேன்‌. மேலும்‌, 
எனக்கு வேண்டிய ஆங்கிலப்‌ புத்தகங்களைத்‌ தந்து, என்னை உற்சா 
கப்படுத்திய சென்னை சர்வகலாசாலை அரசியல்துறைத்‌ தலைவரும்‌, 
பேராசிரியருமான ஸ்ரீ ஆர்‌. பாஸ்கரன்‌ அவர்களுக்கும்‌, பல புத்தகங்‌ 
களைப்‌ படித்து எனக்கு ஆங்கிலத்தில்‌ குறிப்புகள்‌ எடுத்துத்‌ தக்துத 
விய ராஜதானிக்‌ கல்லூரி, அரசியல்‌ விரிவரையாளர்‌ மிஸ்டர்‌ ஜமீல்‌ 
அகமது அவர்களுக்கும்‌, என்னுடைய இத்த நூல்‌ ்‌ கையெழுத்துப்‌ 
பிரதி” வடிவத்தில்‌ இருந்தபோது அதைச்‌ சரிபார்த்து எடிட்‌? 
செய்துதவிய ஸ்ரீ ரர. ஸ்ரீ. தேசிகன்‌ அவர்களுக்கும்‌ எனது அன்‌ 
பார்க்த வணக்கத்தைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


முடிவில்‌, இற்தூலை உயர்க்த முறையில்‌ வெளியிட்டுள்ள 
ஸ்டார்‌ பிரசுரத்தாருக்கும்‌ என்‌ கன்றி கலக்த வணக்கத்தைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


LJ ண . 
nT கொடுமுடி ராஜகோபாலன்‌ 


௦ வு ௫ ளு 








டி 


| 


i = 
¥ 


கை 


டர 


கிரேக்க அரசியல்‌ தத்துவத்தின்‌ அடிப்படை 9 


ஸ்பார்ட்டாவின்‌ அரசியல்‌ அமைப்பு 15 


கிரேக்க அரசியல்‌ ஞான வளர்ச்சியில்‌ 
ஏதென்ஸின்‌ பங்கு 20 


அரிஸ்டாட்டிலின்‌ காலமும்‌-வாழ்க்கை 


வரலாறும்‌ 24 
அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 37 
அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 59 
பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 104 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவர்‌-ஆத்ரிப்பவரின்‌ 
சில முக்கிய வாதங்கள்‌ 120 


3 EA 4 EASON 


ச, 
க்‌ ஆ ட ¥ 3 
/ r ப அத்து ~~ 


ஸ்ட கட்டட ட தக ப்‌ 
ADURAY 





னன்‌ 


த்ர ர ர. ல க்‌ 
2 வடட பட அதி 
« 
ப 
ட அ ட்ட ல்‌ 


i 
ஸீ 
த 





கிரேக்க அரசியல்‌ தத்துவத்தின்‌ 
அடிப்படை 


கிரேக்க சாடு பண்டைப்‌ பெருமை வாய்ந்த நாடுகளில்‌ 
ஒன்றாகும்‌; நாகரிகம்‌ முதிர்ந்த இனத்தவரைக்‌ கொண்‌ 
டிருந்த நாடாகவும்‌ அது கொண்டாடப்படுகின் றது. 

கிரேக்கரின்‌ மூதாதையரான ஹெல்லானிய இனத்தில்‌ 
மாபெரும்‌ சிக்தனையாளர்கள்‌ உதித்திருந்தனர்‌. மனித 
னுடைய அரசியல்‌ திறமையில்‌ உச்சிமுதல்‌ அடிவரையில்‌ 
மட்டுமின்‌ றி அதன்‌ ஆழத்தையுங்கூட ஆராய்ந்‌ துபார்த்த 
சிறந்த சிந்தனைச்‌ செல்வர்களை அவர்களில்‌ காணலாம்‌. 
அவர்கள்‌ அரசியல்‌ கொள்கைகள்‌ பலவற்றை வரையறுத்‌ 
இருந்தனர்‌. அக்‌ கொள்கைகள்‌ எக்காலத்துக்கும்‌ எம்‌ 
நிலைமைக்கும்‌ பொருத்தமாயிருப்பதுகான்‌ தனிச்‌ சிறப்‌ 
பாகும்‌. அரசியல்‌ வாழ்க்கையின்‌ பொது அம்சங்களைத்‌ 
தீர்மானிப்பதற்கு அக்‌ கொள்கைகளைப்‌ பயன்படுத்‌ திக்‌ 
கொள்ளலாம்‌. ஹெல்லானிய எண்ணங்கள்‌ யாவும்‌, 
அவர்களுடைய ஸ்தாபனங்களிலிருந்துகான்‌ உருவெடுத்‌ 
தன ; உலகம்‌ பூராவிலும்‌ பரவிப்‌ படர்க்தும்‌' விட்டன. 

பண்டைய கிரேக்கரின்‌ அரசியற்‌ கருத்துக்களை 
உருவாக்கிய ஸ்தாபனங்கள்‌ மூவகைப்படும்‌ :-- 

(1) ஹெல்லானிய பொது ஸ்தாபனங்கள்‌ 

(2) ஸ்பார்ட்டாவின்‌ அரசியல்‌ அமைப்பு 

(8) ஏதென்ஸின்‌ அரசியல்‌ அமைப்பு 


10 ஆட்சிக்‌ கலை 


ஹெல்லானிய பொது ஸ்தாபனங்கள்‌ 

ஹெல்லானியரின்‌ (**0ஹல்லாஸ்‌'? என்று அழைக்கப்‌ 
படுகின்றவர்கள்‌) பொது ஸ்தாபனங்களின்‌ தன்மையைப்‌ 
பற்றி அறிந்தகொள்ளவேண்டுமானால்‌, காம்‌ கிரேக்க 
நாட்டின்‌ மிகப்‌ பழைய காலத்துச்‌ சரித்திர வரலாற்றின்‌ 
ஏடுகளை த்‌ திருப்பவேண்டும்‌. இந்த வரலாறு க. மு. 700 
ஆண்டுகளுக்கும்‌ முந்தியது. கிரேக்க ஈாடோவெனில்‌ 
மலைகளும்‌, பள்ளத்தாக்குகளும்‌ நிறைந்த நாடாகும்‌. 
இந்தப்‌ பூகோள அமைப்பு அவர்களுடைய பொது ஸ்தாப 
னங்களை உருவாக்குவதற்குப்‌ பெரிதும்‌ காரணமாயிருந்‌ 
திருக்கிறது. 

ஹெல்லானிய சமுதாயம்‌ பூராவும்‌ ஒரே ஏம்பாட்டின்‌ 
கழ்‌ வந்ததல்ல. தனித்தனி “பாளையப்பட்டு” களாக இருந்து 
வந்த சிறுசிறு சமூகங்களின்‌ தொகுதியாக உருப்பெற்றதே 
யாகும்‌. மலையும்‌--காடும்‌--மேடும்‌ - பள்ளமும்‌ அவர்‌ 
களைத்‌ தனித்தனிச்‌ சமூகங்களாகப்‌ பிரித்து வைத்‌ இருந்தன. 

ஓவ்வொரு சமூகமும்‌ தனித்‌ தனியாக இயங்கிம்று. 
ஒன்றுக்கொன்று சம்பந்தம்‌ அற்று இருந்தது. இத்தகைய 
தனித்தனிச்‌ சுயேச்சையான அரசியல்‌ சமூகங்களே ௩கர 
ராஜ்யங்களாக (Cit) 8184௦) உருவாயின. இந்த நகர ராஜ்‌ 
யங்களின்‌ பழமையான ராஜாங்க அமைப்பு முடியாட்சியே 
யாகும்‌. “மன்னன்‌ தெய்வாம்சப்‌ பரம்பரையில்‌ வந்தவன்‌”” 
என்று மக்கள்‌ நம்பிய காலமது! அரசுரிமை தந்தையிட 
மிருந்து மகனுக்குப்‌ பரம்பரையாக வருவதாகும்‌ என்ற 
கருத்தும்‌ அப்பொழுது வேசரூன்‌றியிருக்தது. “மன்னனே 
குரு; நீதிபதி; சேனாதிபதி” - இவ்வளவு ஆழ்ந்து மம்‌ 
பிக்கை பிரதிபலிக்கின்ற ராஜாங்க அமைப்பாக முடி 
யாட்டி விளங்கிய காலமது 1... 


ஓ. மு. எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தியில்‌ காலம்‌ 
மாறியது. முடியாட்சியின்‌ மதிப்பு மங்கலாயிற்று. 


கிரேக்க அரசியல்‌ தத்துவத்தின்‌ அடிப்படை 11 


மன்னர்களின்‌ யதேச்சாதிகாரம்‌ வளர்க்ததும்‌ அதை 
யெதிர்த்த பிரபுத்துவ வர்க்கத்தின்‌ ஆதிக்கம்‌ ஓங்கியது. 
இதன விளைவாக முடியாட்சி மறைந்தது. அதிகாரத்‌ 
தைக கைப்பம்‌, றிய பிரபுத்துவ வர்க்கம்‌ “பிரபுத்துவ 
ஆட்சி ” என்ற ராஜாங்க முறையைத்‌ தோற்றுவித்தது. ' 

கி. மு. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ இந்தப்‌ பிரபுத்துவ ஆட்‌ 
சியே, ஹெல்லானிய மரபின்‌ முக்கியமான அரசியல்‌ அம்ச 
மாக விளங்கியது. ஆனால்‌, இந்தப்‌ பிரபுத்துவ வர்க்கத்து 
னர்‌ உண்மையான அல்லது தூய அரசியல்‌ அதிகாரத்‌ 
தைச்‌ செலுத்தினார்களென்று சொல்வதற்கில்லை. இதற்‌ 
கான காரணத்தைக்‌ காண்பதில்‌ சிறிதுகூடச்‌ சிரம 
மில்லை. 

ஹெல்லானிய மக்களிடையே நிலவிநகின்ற தனித்‌ 
தனிச்‌ சமூகமென்ற குறுகிய மனப்பான்மை நீிடித்ததே 
இதற்கான முக்யெகாரணமாகும்‌. அவர்களிடையே அர 
சியல்‌ ரீ தியில்‌ சிந்திக்கும்‌ உணர்ச்சி மிகவும்‌ குறைந்து 
காணப்பட்டது; குடும்பக்‌ கருத்தும்‌-குலப்பற்றுமே 
மேலோங்கி யிருந்தன. 


ஒருவிதப்‌ * பட்டையக்கார? மனப்பான்மை அவர்‌ 
களைப்‌ பிடித்துக்கொண்டு விட்டது ! சலகுடும்பங்களே- 
சில குலங்களே உயர்ந்தவை எனக்‌ கருதப்பட்டன ; அவம்‌ 
மின தலைமையையே பெரிதென மதிக்கும்‌ கருத்து நிலவி 
யது; இர்‌ நிலையில்‌ இந்தப்‌ பிரபுத்துவ ஆட்சி முறை 
எந்த நகர ராஜயத்திலும்‌ எவ்வாறு நன்கு பரிபாலனம்‌ 
செய்திருக்க முடியும்‌ ?...சமூகத்‌ இன்‌ சகல சமூக- பொருளா 
தார-அரசியல்‌-மத விவகாரங்களையும்‌ இந்த ஆட்சிமுறை 
ஸ்தாபனமே நிர்வகித்து வர்ததென்பது உண்மையே 
யாயினும்‌, இதை அரசியல்‌ ரீதியிலான ராஜாங்கம்‌ 
என்று கூறும்‌ அளவிற்கு இதற்கு யோக்கியதை இருக்க 
வில்லை. 


19 ஆட்சிக்‌ கலை 


இந்தப்‌ பிரபுத்துவ ஆட்சியின்‌ செல்வாக்குக்‌ குறைய 
ஆரம்பித்தபோதுதான்‌ ஒரு சில செல்வந்தர்களின்‌ கை 
ஓங்க ஆரம்பித்தது. முடிவில்‌ பிரபுத்துவ ஆட்டு மறைந்‌ 
தது. பணக்காரர்களின்‌ ஒரு சிறு சுயநலக்‌ கும்பல்‌ அதி 
காரத்தைப்‌ பிடித்துக்கொண்டது. இந்தக்‌ கும்பலாட்டு 
யின்‌ விளைவாக மூறைபிறழ்ந்த ஆட்சியும்‌ தோன்றிவிட்‌ 
டது! பிரபுத்துவ வர்க்கத்தின்‌ சீர்கேடான நிலைமைகள்‌ - 
பிழைகள்‌ - திறமையின்மை - பேராசையும்‌ ஒருங்கே உரு 
வெடுத்தாற்போல்‌ ஒரு சிறு கும்பலின்‌ யதேச்சா இகாரம்‌ 
பயங்கர சொரூபத்துடன்‌ கிளம்பிவிட்டது / தடியெடுத்‌ 
வன்‌ எல்லாம்‌ தண்டல்கார னாகிவிட்டனர்‌ ! சகிக்க முடி 
யாத மோச நிலைமையே தோன்றியது. 

ஹெல்லானிய மக்கள்வாழ்‌ காட்டில்‌ இருந்த ஒவ்வொரு 
நகரராஜ்யமும்‌ கொடுங்கோலின்‌ சர்வாதிகாரப்‌ பிடியில்‌ 
அகப்பட்டுத்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருந்தது என்றே 
கூறவேண்டும்‌ ! ஆயினும்‌, ஸ்பார்ட்டாவின்‌ நகர ராஜ்யம்‌ 
மட்டும்‌ இந்த நிலைமைக்கு மாறாகவும்‌ - விதிவிலக்காகவும்‌ 
விளங்யெது. இந்த நிலைமையில்தான்‌ மீண்டும்‌ முடியாட்‌ 
சியைப்பற்றி மக்கள்‌ நினேக்கலாயினர்‌. சுயஈலக்கும்ப 
லாட்சி அல்லது யதேச்சாதிகார ஆட்சியை மக்கள்‌ வெறுக்‌ 
கத்‌ தலைப்பட்டனர்‌. பலாத்காரத்தை மட்டுமே நம்பி 
யிருந்த ஆட்சிமுறைக்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமற்‌ 
போயிற்று. மதஸ்தாபனங்களும்‌ -, சமூகஸ்தாபனங்களும்‌ 
ஒருங்கே சேர்ந்துகொண்டு யதேச்சாதிகாரக்‌ கொடுமையை 
எதிர்த்தனர்‌. இவ்வளவு எதிர்ப்பையும்‌ தாங்கமுடியாமல்‌, 
கடைசியில்‌ யதேச்சா திகார ஆட்சியும்‌ வீழ்ந்தது. 

யதேச்சாதிகார ஆட்சியின்‌ வீழ்ச்சிக்குக்‌ காரணமா 
யிருந்த மற்றொரு அம்சத்தையும்‌ கவனிப்போம்‌. யதேச்‌ 
சாதிகார ஆட்சி முதலில்‌ பிரபுத்துவ வர்க்கத்தையே 
கொடுமைப்படுத்தியது. பின்னர்‌, பிரஜைகள்மீதும்‌ தன்‌ 
னுடைய அடக்குமுறைப்‌ பாணத்தைத்‌ தொடுத்தது. 


இரேச்ச அரசியல்‌ தத்துவத்தின்‌ அடிப்படை 18 


இதன்‌ காரணமாக, தம்முடைய “பொதுப்‌ பகைவ 
னான” யதேச்சாதிகார ஆட்சியை ஒழிப்பதற்குப்‌ பெரும்‌ 
பாலான பொதுமக்களும்‌ - சிறுபான்மையினரான பிரபுக்‌ 
களும்‌ ஒன்றுசேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இம்‌ 
தக்‌ கூட்டு எதிர்ப்புச்‌ சக்தியின்‌ விளைவாக, ஹெல்லானி 
லிருந்து யதேச்சாதிகாரிகள்‌ ஒருவர்பின்‌ ஒருவராய்‌ விரட்டி 
யடி.க்கப்பட்டனர்‌! 


கிரேக்கருக்கு இத்தருணத்தில்கான்‌ புதிய அரசியல்‌ 
அனுபவம்‌ ஏற்பட்டது! ஜனகாயகத்துக்கும்‌ - சுயஈலக்‌ 
கும்பலாட்சிக்குமிடையே போராட்டம்‌ எழுந்தது. பிர 
புத்துவ வர்க்கமும்‌ - பொதுஜனத்‌ தொகுதியும்‌ சேர்ந்த 
தால்‌ யதேச்சாதிகாரம்‌ ஒழிந்தது என்பது உண்மையே. 
ஆனால்‌, இதற்குப்பின்‌ எவ்வித ஆட்சிமுறை தோன்றி 
யது ?...பிரபுக்களும்‌, பிரஜைகளில்‌ செல்வாக்குப்‌ பெற்ற 
வர்களும்‌ அரசியல்‌ அதிகாரத்தைக்‌ கைப்பற்ற நினைத்‌ 
தனர்‌. தங்களுடைய பரம்பரை பாத்தியதையான ஆட்சி 
அதிகாரத்தைக்‌ கைப்பற்றி, பழைய மாதிரி பெருமை 
யுடன்‌ - சலுகையுடன்‌ வாழவேண்டுமென்ற உணர்ச்சி 
யுடன்‌ பிரபுத்துவம்‌ இளம்பியது. 


புதிய அரசியல்‌ உணர்ச்சியின்‌ விளைவாகத்‌ தோன்றிய 
பல கருத்துக்கள்‌ மக்கள்‌ மனத்திலே ஆழ்க்துவிட்டதை 
இவர்கள்‌ உண ரவில்லை/ யதேச்சா திகார ஆட்சியின்கொடுங்‌ 
கோன்மையிலுங்கூட மக்களிடையே சுபிட்சமும்‌, அறிவு 
வளர்ச்சியும்‌, பண்பாடும்‌ உன்னத நிலைமையில்‌ இருந்தன 
என்பதை இங்கே குறிப்பிடவேண்டும்‌. கொடுங்கோன்‌ 
மையை எதிர்க்க, பொதுமக்கள்‌ பிரபுத்துவ வர்க்கத்துடன்‌ 
சேர்ந்தாலும்‌, அவர்கள்‌ இந்த வர்க்கத்தின்‌, ஆட்டிக்காலத்‌ 
தில்‌, பிரபுக்கள்‌ எப்படியெல்லாம்‌ கேவலமாக நடந்து 
கொண்டார்கள்‌, பாசாங்கு செய்தார்கள்‌ என்பதை 


மறந்துவிடவில்லை. ஆகையால்‌, இந்தப்‌ பிரபுத்துவம்‌ 


14 ஆட்சிக்‌ கலை 


மீண்டும்‌ அதிகாரத்தைக்‌ கைப்பற்ற எத்தனித்தபோது 
தான்‌, பொதுமக்கள்‌ இவர்களைத்‌ தீவிரமாக எதிர்த்தனர்‌. 
இந்தப்‌ போராட்டமே ஜனநாயகத்துக்கும்‌ - பிரபுத்துவத்‌ 
துக்கும்‌ இடையே நடைபெற்ற போராட்டமாகும்‌. 
போராட்டம்‌ பெரும்‌ புரட்சியாக “ஆ?” வென்று எழும்‌ 
ததும்‌, நியாயமும்‌ பிறந்தது. இந்தப்‌ * போர்க்களத்திலே 
தான்‌ கிரேக்க சிந்தனைக்குப்‌ பு திய தெம்பும்‌-தெளிவும்‌ ஏற்‌ 
பட்டன. அதன்விளைவாக, அரசியல்‌ ஞான வளர்ச்சிக்கு 
ஆக்கத்தையும்‌, ஊக்கத்தையும்‌ தரவல்ல மிகவும்‌ உயர்ந்த 
கருத்தும்பிறந்தது. அதன்‌ எதிரொலியே ஸ்பார்ட்டாவி 
அம்‌ ஏதென்ஸிலும்‌ ஒலித்தது / 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
ஸ்பார்ட்டாவின்‌ அரசியல்‌ 
அமைப்பு 


கிரேக்க ஞான வளர்ச்சியை உருவாக்குவதற்குக கார 
ணங்களாயிருந்த-படிப்படியாக வளர்ந்த ஆட்சிமுறைக்‌ 
கருத்துக்களும்‌, ஏற்பட்ட மாறுதல்களும்‌ இதுவரை 
ஆராயப்பட்டன. இவ்விதப்‌ பரிணாமத்திற்கு உதவியாக 
விருந்த ஸ்பார்ட்டாவின்‌ அரசியல்‌ அமைப்பைப்பற்றியும்‌, 
ஏதென்ஸின்‌ அரசியல்‌ அமைப்பைப்பற்றியும்‌ இனி ஆராய்‌ 
வோம்‌. இவ்விரண்டு அமைப்புக்களுமே குறிப்பிடப்பட 
வேண்டியவையாகும்‌ ! 

ஸ்பார்ட்டாவில்‌ ராஜாங்கத்துக்கு ஆதாரமாயிருந்தது 
சமூகமேயாகும்‌. இந்த ராஜ்ய மக்கள்‌ கீழ்க்கண்ட வரிசை 
யில்‌ மூன்று வகுப்பினராக இருந்தனர்‌ : 

1. ஸ்பார்ட்டானியர்‌ 

8. பெரியோயிகோய்‌ 

8. ஹேலாட்டுகள்‌ 


இரந்த மூவகை வர்க்கத்தினருள்‌ ஹேலாட்டுகளே 
பெரும்பான்மையினராக இருந்தனர்‌ ; ஆயினும்‌, இவர்‌ 
களேதாம்‌ சமூகத்தின்‌ கடைநிலையில்‌ இருந்தனர்‌. குடி 
யானவர்களும்‌-அடிமைகளும்‌ இந்த வர்க்கத்தையே சேர்ந்த 
வர்களா யிருந்தனர்‌. இவர்களின்‌ உழைப்பாலேயே சமூ 


சம்‌ பூராவும்‌ பிழைத்திருந்தது. இப்படிப்பட்டவர்களுக்‌ 


16 ஆட்சிச்‌ கலை 


குத்தாம்‌ எத்தகைய பிரஜா உரிமையோ அல்லது அர 
சியல்‌ உரிமையோ கிடையாது / 


பெரியோயிகோய்‌ வகுப்பினர்‌ நடுத்தர வர்க்கத்தைச்‌ 
சேர்ந்தவர்களாயிருந்தனர்‌. அவர்களுக்கு முழுப்‌ பிரஜா 
உரிமையும்‌ இருந்தது. ஆயினும்‌, அவர்களுக்கிருந்த 
பிரஜா உரிமையும்‌ ஸ்தல ஸ்தாபன ஆட்‌ சம்பந்தப்பட்ட 
மட்டிலுமே என்று கட்டுப்படுத்தப்பட்டதா யிருந்தது. 
நாட்டின்‌ கைத்தொழில்‌-வர்த்தகம்‌ பூராவும்‌ அவர்கள்‌ வசம்‌ 
இருந்தன. அனால்‌, நாட்டின்‌ பொது அரசியல்‌ வாழ்வில்‌ 
அவர்களுக்கு அதிகமான பங்கு கிடையாது. 


எனவே, ஸ்பார்ட்டாவின்‌ அரசியல்‌ வகுப்பினர்‌ ஸ்பார்ட்‌ 
டானிய வருப்பினரே என்பது தனியாகத்‌ தெரிந்துகொள்ள 
முடிகன்‌ றது ! அவர்களோவெனில்‌ சிறுபான்மை வகுப்பின 
ராக இருந்தனர்‌. ஆயினும்‌, அரசியல்‌ அதிகாரமெல்லாம்‌ 
அவர்கள்‌ வசமே இருந்தன ! தம்மிடமிருந்த அதிகாரத்தை 
அவர்கள்‌ விட்டுவிடக்‌ தயாராயில்லாதவர்களாக, அவ்‌ 
வளவு அதிகார வெறி பிடித்தவர்களாயிருந்தனர்‌. அவர்‌ 
களுக்கு அரசியலில்‌ ஈடுபட்டு அதிகாரத்தை வகிப்பதைத்‌ 
தவிர வேறு ஒரு தொழிலும்‌ கிடையாது ! இந்த ஸ்பார்ட்‌ 
டானிய மக்களுக்குக்‌ கட்டுப்பாடான வாழ்க்கை முறை 
களை விரிவாகவும்‌-தெளிவாகவும்‌ வகுத்துக்‌ கொடுத்‌ தவர்‌ 
லைகர்கஸ்‌ என்று தெரியவருகிறது. அரசியல்‌ உணர்ச்சி 
யுள்ள ஆளப்பிறந்த சமூகம்‌ அவர்களேதாம்‌ என்ற எண்‌ 
ணத்தை ஊட்டியவர்‌ இவரேயாகும்‌/ சிறிய கடமை முதல்‌ 
பெரிய கடமை வரையில்‌ அவர்களுக்குக்‌ கடமைகளையெல்‌ 
லாம்‌ வரிசைப்படுத்திக்‌ கொடுத்தவர்‌ இவரேயாகும்‌ / 


குழந்தைகளுக்கு ஏழு வயது நிரம்பியவுடனேயே 
அவர்கள்‌ பெற்றோரிடமிருநது பிரிந்துவிடுவார்கள்‌. அவர்‌ 
களைப்‌ பராமரிக்கும்‌ பொறுப்பு முழுதும்‌ ராஜாங்கத்தைச்‌ 
சேர்ந்துவிடும்‌. கடுமையான தேகப்பயிற்சி அவர்களுக்குத்‌ 


ஸ்பாரீட்டாவின்‌ அரசியல்‌ அமைப்பு 17 


தரப்படும்‌. இந்தத்‌ தேகப்‌ பயிற்சி முறைகள்‌ அவர்க 
ளுடைய முழு நேரத்தையும்‌ கவர்ந்துகொள்ளும்‌. உயர்ந்த 
வலிமைகொண்ட கோள்களையுடைய தேகக்கட்டு வாய்ந்த 
வர்களாக இருக்கும்‌ ரீதியில்‌ அவர்கள்‌ வளர்க்கப்டடு 
வார்கள்‌. காளடைவில்‌ இதுவே அவர்களுக்கு ராணுவப்‌ 
பயிற்சியாக விடவேண்டும்‌ என்பது ராஜாங்கத்தின்‌ 
நோக்கமாகும்‌. பெண்கள்‌ பிற்காலத்தில்‌ வீரத்‌ தாய்மார்க 
ளாகித்‌ திடகாத்திரமான சரிரத்தையுடைய குழந்தைக 
னைப்‌ பெறவேண்டுமென்ற நோக்கத்துடன்‌ அவர்களுக்கும்‌ 
தகுந்த தேகப்‌ பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது: 


ஒவ்வொரு ஸ்பார்ட்டனும்‌, வலுவான தேகக்‌ கட்‌ 
டுடன்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, பெரும்பாலும்‌ ராணுவ வீர 
னாகவே இருப்பான்‌; உடல்‌ தளர்ந்துவிடும்போது நீதி 
பரிபாலனப்‌ பொறுப்பை ஏற்பான்‌; நிர்வாகத்துக்கு 
ஆலோசனை கூறுவதிலும்‌ பங்குகொள்வான்‌. 


சமூகத்துக்கு இருக்கவேண்டிய குணப்‌ பண்புகளைப்‌ 
போஷிப்பதற்காகப்‌ பலவித ஸ்தாபனங்களும்‌ இந்த வகுப்‌ 
பாரிடையே இருந்துவந்தன. அவைகளில்‌ மிகவும்‌ முக்கிய 
மானதாக விளங்கியதே அவர்களின்‌ பொது உணவளிப்பு 
முறையாகும்‌. ஒவ்வொரு வயதுவந்த ஸ்பார்ட்டானிய ஆண்‌ 
மகனும்‌ தன்‌ சகாக்களுடன்‌ பொது உணவுச்சாலையில்தான்‌ 
உணவு அருந்தவேண்டும்‌ என்பது மீற முடியாத கடமை 
யாக விதிக்கப்பட்டிருந்தது. பொது உணவு விடுதியில்‌ 
நீதி பரிபாலகர்களின்‌ மேற்பார்வையில்‌ இவர்கள்‌ யாவரும்‌ 
உணவு அருநீத வேண்டும்‌. ஆடம்பரமற்ற உணவே, 
எவ்வித ஏற்றத்‌ தாழ்வுமின்றி எல்லோருக்கும்‌ இங்கே 
வழங்கப்படும்‌. ஸ்பார்ட்டானி௰ குடும்பங்களிலும்‌ எவ்வித 
ஏற்றத்‌ தாழ்வுக்கும்‌ இடம்‌ தரக்கூடாது என்ற விதி 
முறையே அமுலில்‌ இருந்தது. அவர்கள்‌ அக்கியருடன்‌ 
நெருங்கிய தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும்‌ விதிக்‌ 


18 ஆட்சிக்‌ கலை 


கப்பட்டிருந்தது. அரசியல்‌ ஸ்தாபனத்தைவிட இந்தச்‌ 
சமூக அமைப்பு முறையே கிரேக்கருடைய கருத்துக்களைப்‌ 
பெரும்‌ அளவுக்கு வளர்ப்பதற்குக்‌ காரணமாயிருந்த 
தெனலாம்‌. ஆயினும்‌, அவர்களின்‌ அரசியல்‌ அமைப்பு 
எவ்வாறிருந்தது என்பதை ஆராய்வது அவசியமாகிறது. 


ஸ்பார்ட்டாவின்‌ அரசியல்‌ கோபுரத்தின்‌ உச்சியில்‌ 
இருமன்னர்கள்‌ சிகரம்போல இருந்தனர்‌. இந்த அம்சம்‌ மிக 
முக்கியமானது என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. ஒருவர்‌, 
மற்றவரைத்‌ தவறு செய்ய விடாமலிருக்க வேண்டும்‌; ஒரு 
வருக்கு மற்றவர்‌ கண்காணிப்பவராக இருக்கவேண்டும்‌; 
ஒருவர்‌ போருக்குப்‌ போகுங்கால்‌ மற்றவர்‌ ராஜாங்க பரி 
பாலனத்தைக்‌ கவனிப்பவராக இருக்க வேண்டுமென்ற 
லட்சியத்துடன்‌ வகுக்கப்பட்ட இம்முறையை * சமன்‌ 
அரசியல்‌ திட்டம்‌ ?” (Balanced Constitution) எனலாம்‌ / இந்த 
இருமன்னர்களும்‌ அதிகாரம்‌--அ௮ந்தஸ்தில்‌ சரிநிகர்‌ சமான 
மானவர்களேயவர்‌. அடுத்த நிலையில்‌, “ செனட்‌” சபை 
இருந்தது. இச்சபையில்‌ இருபது அங்கத்‌ தினர்களிருடதனர்‌. 
அவர்கள்‌ ஆயுள்‌ அங்கத்தினர்களாம்‌ !...மூன்றாவது நிலையில்‌, 
4 பொதுச்‌ சபை?” என்ற ஒன்றிருந்தது. இதில்‌ எல்லா 
ஸ்பார்ட்டானியரும்‌ அங்கம்‌ வகித்தார்கள்‌. கடைசி நிலை 
யில்‌, “ பஞ்சாயத்து ?” இருந்தது. இது *: எப்பார்ஸ்‌ ” (றல்‌ 
என்று அழைக்கப்பட்டது. இதன்‌ ஐந்து அங்கத்தினர்‌ 
களும்‌ ஆண்டுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ 
களாவர்‌. 


மன்னர்களின்‌ அந்தஸ்து உயர்க்ததேயாயினும்‌ அவர்‌ 
களுக்கு அவ்வளவு அதிகாரம்‌ தரப்படவில்லை ! செனட்‌ 
சபையே பல்வேறு நிர்வாகக்‌ கடமைகளையும்‌ நிறைவேற்றி 
வந்தது. பெரிதும்‌ நீதிபரிபாலன வகையைச்‌ சேர்ந்த அதி 
காரத்தை இச்சபையே வடித்து வந்தது. பொதுச்‌ சபையோ 
வெனில்‌ எல்லாச்‌ சமயத்திலும்‌ குறிப்பிடத்தக்கவாறு கூட்‌ 


ஸ்பராட்டாவின்‌ அரசியல்‌ அமைப்பு 19 


டம்‌ நடத்தியதாகச்‌ சொல்வதற்கில்லை. எனவே, ஸ்பார்ட்‌ 
டானீய அரசியல்‌ அமைப்பு முறையின்‌ உயிர்‌ நாடியாக 
இருந்து வந்த ஸ்தாபனம்‌ “எப்பார்ஸ்‌ ”' என்று அழைக்‌ 
கப்பட்ட பஞ்சாயத்து சபையேயாகும்‌. இப்பஞ்சாயத்தே 
முடிவாக நிர்வாகப்‌ பொறுப்புக்களை ஏற்றுக்கொண்டு 
பொதுக்‌ கொள்கைகளை வகுத்தது. இக்காலத்தில்‌ நாம்‌ 
காண்கின்ற மந்திரி சபைக்கு இந்த *எப்பார்ஸை ' ஒப்‌ 
பிடலாம்‌ / 


ஸ்பார்ட்டானிய ராஜாங்கம்‌ பிரபுத்துவக்‌ தன்மை 
வாய்கததகாகும்‌. ஏனெனில்‌, பொதுமக்களிடையே பெரும்‌ 
பான்மையினராக இருந்த இரண்டு வகுப்பினர்‌ அரசியல்‌ 
வாழ்விலிருந்து பூரணமாக ஒதுக்கப்பட்டிருந்ததால்தான்‌ 
பிரபுத்துவ வர்க்கம்‌ அரசியல்‌ வாழ்வில்‌ ஆதிக்கம்‌ செய்யக்‌ 
கூடிய நிலையை அடைந்திருந்தது. 

நாளடைவில்‌, ஸ்பார்ட்டாவில்‌ நிலப்பிரபுக்களின்‌ 
எண்ணிக்கை வரவரக்‌ குறையத்‌ தொடங்கியது. இதன்‌ 
விளைவாக, ஸ்பார்ட்டாவின்‌ வரலாற்றுப்‌ போக்கே மாறி 
விட்டது. பஞ்சாயத்தில்‌ ஆதிக்கம்‌ வித்து வந்த ஆளும்‌ 
வர்க்கத்தினர்‌ சுருங்கலாயினர்‌. ஸ்பார்ட்டானிய அரசியல்‌ 
அமைப்பைக்‌ கலப்பட ஆட்சி முறைக்கு ஒப்பிடலாம்‌. 
இதில்‌ ஓரளவு முடியாட்சியும்‌--ஓரளவு ஜனநாயகமும்‌ 
கலந்திருந்தன. ஆயினும்‌, இந்த ஆட்சி முறையை அதி 
தீவிர சுயகலக்‌ கும்பலாட்டுியென்றே சொல்ல வேண்டும்‌ / 
இந்த ஆட்சி முறையைத்தான்‌ பிளேட்டோ, ** அறிவியல்‌ 
பிரபுத்துவ ஆட்சி? (Intellectual Aristocracy) என்று 
கருதி, ஆதரித்தார்போலும்‌ ! 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
இரேக்க அரசியல்ஞான 
வளர்ச்சியில்‌ ஏதென்ஸின்‌ பங்கு 


எதென்ஸின்‌ அரசியல்‌ அமைப்பு, ஒவ்வொரு அம்சத்‌ 
திலும்‌, ஸ்பார்ட்டானிய முறையிலிருந்து மாறுபட்டே 
இருந்தது. ஸ்பார்ட்டாவில்‌ அதிதீவிர சுயகலக்‌ கும்ப 
லாட்சி ராஜாங்க முறை இருந்ததென்றால்‌. ஏதென்ஸில்‌ 
அதிதீவிர ஜனநாயக ராஜாங்க முறை (Extreme Demo- 
௦1௨077 இருந்ததெனலாம்‌. 

ஏதென்ஸில்‌ சமூக அமைப்பு எவ்வாறு இருந்தது என்‌ 
பதைப்பற்றி இங்கு அறிந்துகொள்ளவேண்டுவது அவசிய 
மாகிறது. சமூகம்‌ இரண்டு வர்க்கங்களாகப்‌ பின்வருமாறு 
பிரிக்கப்பட்டிருந்தது. 

(1) சுதந்திர புருஷர்கள்‌ 

(2) அடிமைகள்‌. 
சுதந்திர புருஷர்களிலும்‌, பிரபுக்கள்‌ - பாமரர்கள்‌ என 
இருவகையினர்‌ பிரிக்கப்பட்டு இருந்தனர்‌. 


ஆரம்பத்தில்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ பூராவும்‌ பிரபுத்‌ 
துவ வர்க்கத்திடமே இநந்ததாக ஆதிவரலாறுகள்‌ கூறு 
கின்றன. கி.மு. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ அங்கே பெரும்‌ 
புரட்சி ஏற்பட்டது. அந்தப்‌ புரட்சிக்குப்பின்‌, பிரபுத்துவ 
வர்க்கத்தின்‌ ஏகபோக அரசியல்‌ ஆக்கம்‌ முறிந்து வீழ்நீ 
தீது. அரசியல்‌ அதிகாரத்தில்‌ பாமரர்களுக்கு ஓரளவுபங்கு 


கிரேக்க அரசியல்‌ வளர்ச்சியில்‌ ஏதென்ஸின்‌ பங்கு 21 


கிடைத்தது. ஆயினும்‌ அவர்களின்‌ சொத்துரிமை அடிப்‌ 
படையிலேயே அவர்களுக்கு அதிகாரத்தில்‌ பங்குதரப்பட்‌ 
டது என்பதை முக்கியமாகக்‌ கவனிக்கவேண்டும்‌ ! பதவிக்‌ 
கான தகுதி, வருமான அடிப்படையில்‌ தீர்மானிக்கப்‌ 
பட்டது. சமூகம்‌ நான்கு தரங்களாகப்‌ பிரிக்கப்பட்டது. 
அவரவர்‌ வருமானத்தைக்கொண்டு நான்கு அந்தஸ்துகள்‌ 
அமைந்தன. அதிக வருமானத்தைப்‌ பெற்றவர்களே 
உயர்ந்து பதவிகளைப்‌ பெறமுடியும்‌ என்ற கட்டுப்பாடு 
விதிக்கப்பட்டது. கடைசிநிலையில்‌ இருந்த குறைந்த 
வருமானக்காரர்கள்‌ உயர்ந்த பதவிகளுக்கு வர முடியாது 
என்ற விதியும்‌ செய்யப்பட்டது. ஆயினும்‌, பிரபுக்கள்‌ 
பாமரர்கள்‌ ஆகிய இரு சாராருக்குமே அரசியல்‌ சமத்து 
வம்‌ அளிக்கப்பட்டது. என்பது குறிப்பிடத்தக்கது. 
ஏதென்ஸின்‌ ராஜீய வாழ்வில்‌ இம்மாதிரியான அரசியல்‌ 
சீர்‌ திருத்தங்களை வகுத்தவர்‌ ஸோன்‌ என்று தெரிய 
வருகிறது. ஸ்பார்ட்டாவின்‌ பெரியோயிகோய்களுக்கு 
(எதென்ஸின்‌ பாமரர்களை ஒத்தவர்கள்‌ ) அரசியலில்‌, பிர 
புக்களுடன்‌ சமத்துவமாக இருக்க அதிகாரமோ அல்லது 
உரிமையோ அளிக்கப்படவில்லை என்பதை இங்கு குறிப்‌ 
பிடவேண்டும்‌ / 


ஏதென்ஸின்‌ அரசியல்‌ அமைப்பின்‌ இறுதிறிலையில்‌ 
பின்கண்ட அம்சங்கள்‌ காணப்பட்டன : 

பிரஜைகளின்‌ பொதுச்சபை ஈடுகாயகமாச அமைக்‌ திருக்‌ 
தது. ராஜூங்கத்தின்‌ உயர்ந்த அரசியல்‌ ஸ்தாபனம்‌ 
இதுவேயாகும்‌. அதன்‌ முன்‌, ஆலோசனைக்கு வரும்‌ 
எல்லா விஷயங்களிலும்‌ முடிவான தீர்ப்பைக்‌ கூறும்‌ 
அதிகாரம்‌ அதனிடமே இருந்தது. 

செனட்சபை ஐர்நூறு அங்கத்தினர்களைக்‌ கொண்ட 
ட்தாகும்‌. ராணுவ விவகாரங்களைத்‌ தவிர மற்ற 
எல்லர **ஸஹிவில்‌'' அதிகாரங்களையும்‌ இச்சபையே நீர்‌ 


22 ஆட்சிக்‌ கலை 


வகித்து வந்தது. பொதுச்சபையிலிருந்து இத்‌ தனிச்‌ 
சபைக்கு அங்கத்தினர்கள்‌ * இருவுளச்‌ சீட்டு ?” முறை 
அல்லது சீட்டுக்‌ குலுக்கி யெடுக்கும்‌ முறை வழியாகத்‌ 
தேர்ந்கெடுக்கப்பட்டனர்‌. மற்றொரு கடமையையும்‌ 
இத்‌ தனிச்‌ சபை நிறைவேற்றி வந்தத. பொதுச்‌ சபைக்கு 
முன்‌ வரவேண்டிய விஷயங்களின்‌ அட்டவணையைத்‌ 
தயாரிக்கும்‌ பொறுப்பை இத்தனிச்சபையே கவனித்து 
வந்தது. 

ராணுவ விவகாரங்களையும்‌ - ராஜதந்திர நடவடிக்‌ 
கைகளையும்‌ தளபதிகள்‌ கவனித்துவந்தனர்‌. மக்களால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ** போர்டு ”” ஒன்றின்‌ அங்கத்தினர்‌ 
களாகவிருந்து இந்தக்‌ காரியங்களை தளபதிகள்‌ கவனித்து 
வந்தனர்‌. 

நீதிபரிபாலன அதிகாரம்‌ :* சிகார்டெரீஸ்‌ *” (51681- 
1௦115) என்ற பொதுஜன நீதிமன்றங்களின்‌ வசமிரும்‌ 
தது. இப்‌ பொதுஜன நீதிமன்றங்கள்‌ தேர்வு முறைமூலம்‌ 
வந்தவை என்பது குறிப்பிடத்தக்கவை ! பொதுச்சபையி 
லிருந்து 5000 பிரஜைகள்‌, சீட்டுக்‌ குலுக்கிப்‌ போடும்‌ 
முறையில்‌ பொறுக்கியெடுக்கப்படுவார்கள்‌. இந்த 6000 
பேரும்‌ தனித்தனிக்‌ குழுக்களாகப்‌ பிரிக்கப்படுவார்கள்‌; 
எல்லா முக்கிய நீதுபரிபாலன விவகாரங்களும்‌ இப்படிப்‌ 
பட்ட குழுக்களிடமே ஓப்படைக்கப்பட்டன. இக்குழுக்‌ 
களே * ிகார்டெரீஸ்‌'' என்று அழைக்கப்பட்டன; 
இதற்குப்‌ “ பிரஜா நீதி மன்றங்கள்‌ ?' என்று பொருள்‌ 
ஆகும்‌. 

எதென்ஸின்‌ அரசியல்‌ அமைப்பின்‌ கீழ்‌ ஓவ்வொரு அர 
சியல்‌அதிகாரத்திலும்‌ஓவ்வொருபிரலஜைக்கும்‌ ஏதாவதொரு 
வகையில்சமவாய்ப்பு அளிக்கப்பட்டி ருந்தது.அங்கே பிரஜா 
உரிமையுள்ள அனைவரும்‌ ஐனாயகத்தை அனுபவித்து 
வந்தனர்‌. ஆனாலும்‌ இந்த நூற்றாண்டின்‌ ஜன காயகக்‌ கண்‌ 


கிரேக்க அரசியல்‌ வளர்ச்சியில்‌ ஏதென்ஸின்‌ பங்கு 28 


ணோட்டத்தின்படி, ஏதென்ஸின்‌ ஜனநாயகத்தை மதிப்‌ 
பிடும்போது அதை ஜனமாயகம்‌ என்றே அழைக்க முடி 
யாது / ஏதென்ஸிலே அந்நாளில்‌ சமூகத்தில்‌ பெரும்‌ 
பான்மையின ராகவிருந்த அடிமைகளுக்கும்‌-அந்கிய நாட்ட 
வருக்கும்‌ எவ்வித அரசியல்‌ உரிமையும்‌ தரப்படா திருந்த 
போ.து அங்கே நிலவியிருந்த அரசியல்‌ அமைப்பை எப்படி 
ஜனநாயக அமைப்பு என்று அழைக்கமுடியும்‌ ? 


ஆயினும்‌, பண்டைய இரேக்கரின்‌ அரசியல்‌ கருத்துக்‌ 
களும்‌--அவைகளின்‌ காரணமாக மாறி மாறி எழுந்த அர 
சியல்‌ ஸ்தாபன முறைகளும்‌ குறிப்பாக, ஸ்பார்ட்டா—- 
ஏதென்ஸ்‌ ஈகர ராஜ்யங்களில்‌ நிலவி நின்ற ராஜாங்க 
முறைகளும்‌ அரசியல்‌ ஞான வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ 
உதவியுள்ளன என்பதை எவரும்‌ மறுக்க முடியாது. 


தான்‌ வாழும்‌ காலத்திய சூழ்நிலையும்‌, பண்டை நாளில்‌ 
தனது மூதாதையர்‌ ஆற்றிய வீர தீரச்‌ செயல்களின்‌ ஐ. 
கங்களும்‌, அவர்கள்‌ சிந்தனையில்‌ தோன்றிய எண்ணங்‌ 
களும்‌, அக்காலச்‌ கூழ்ரிலையில்‌ தோன்‌ றிய ஸ்தா பனங்களும்‌, 
பழக்க வழக்கங்களும்‌, தோன்றி மறைந்த ராஜாங்கங்‌ 
களும்‌---இவை யாவும்‌ சேர்ந்துதான்‌ ஒரு சிக்தனையாளனின்‌ 
கருத்துக்களை உருவகப்படுத்‌ துகின்‌ றன என்பதை * அரீஸ்‌ 
டாட்டிலின்‌ ஆட்சிக்‌ கலையைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள 
விரும்புவோர்‌ அனைவரும்‌ நன்றாகப்‌ புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. கிரேக்க மண்ணில்‌ பிறந்து; அத்தாய்‌ ஊட்‌ 
டிய ஞானப்‌ பாலைப்பருக வளர்ந்த அரிஸ்டாட்டிலின்‌ 
சிந்தனை வளர்ச்சிக்கு, அம்‌ மண்வாடையே அதிகச்‌ சத்‌ 
துள்ள எருவாகப்‌ பயன்பட்டிருக்கிறது என்பதைப்‌ படிப்‌ 
போர்‌ மறந்துவிடக்‌ கூடாது / இந்தத்‌ தீருஷ்டியில்தான்‌ 
அரிஸ்டாட்டிலைப்‌ பற்றிப்‌ படிக்கவேண்டும்‌. 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 
அரிஸ்டாட்டிலின்‌ காலமும்‌ 


வாழ்க்கை வரலாறும்‌ 
(கி. மு. 884-898. 


அரிஸ்டாட்டில்‌, அரசியல்‌ அறிஞர்‌ மட்டுமல்ல; பெள 
இகம்‌, இயற்கை இயல்‌, தத்துவஞானம்‌ முதலிய உயரிய 
சாத்திரங்களுக்கும்‌ வழிகாட்டியவர்‌; அவர்‌, கிரேக்க ஞானி 
யான பிளேட்டோ காலத்தவர்‌; அந்தத்‌ தத்துவ மேலோனின்‌ 
ஞானப்புதல்வர்‌. பிளேட்டோவிடம்‌ குருகுலவாசம்‌ செய்த 
வராயினும்‌, அரிஸ்டாட்டில்‌, தமது குருகாதனின்‌ கருத்‌ 
துக்கள்‌ அனைத்தையும்‌ அப்படியே ஏற்றுக்‌ கொள்ள 
வில்லை. பிளேட்டோவின்‌ கருத்துக்களுக்கு மாறுபட்ட 
பல கருத்துக்களை மிகத்‌ துணிவுடன்‌ தெளீவுற எடுத்து 
ரைத்த மெய்ஞ்ஞானியாவார்‌ அரிஸ்டாட்டில்‌. 


அரிஸ்டாட்டில்‌, க. மு. 5884-ல்‌, கிரீஸ்‌ தேசத்தில்‌, 
சால்ஸ்டைஸ்‌ தீபகற்பத்தின்‌ வடழெக்குக்‌ கடற்கரையில்‌ 
உள்ள ஸ்டாகிரா எனப்படும்‌ சிறிய ஈகரில்‌ பிறந்தார்‌. இந்த 
நகரம்‌ இப்போது ஸ்டாவ்‌ரோ என்று அழைக்கப்படுகிறது. 
அவரது தந்‌ைத நிகோமாக்கஸ்‌ (Niconachus) ஒரு பிரபல 
வைத்‌ தியராயிஞந்தார்‌. மாஸிடோனிய மன்னன்‌ அமின்‌ 
டாஸின்‌ அருமை ஈண்பராகவுமிருந்தார்‌. அவருடைய அன்‌ 
னையின்‌ பெயர்‌ பெயஸ்டீஸ்‌ எனப்படும்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ காலமும்‌ வாழ்க்கை வர்லர்னும்‌ 25 


அரிஸ்டாட்டில்‌ தமது இளம்பிராயத் திலேயே ராஜ 
குடும்பத்துடன்‌ நெருக்கமான உறவு கொண்டிருந்தார்‌. 
தமது இளம்பருவத்திலேயே அவர்‌ தம்‌ பெற்றோர்களை 
இழக்துவிட்டார்‌. அதனால்‌ அவர்‌ பிராக்ஸெனிஸ்‌ என்ற உற 
வினர்‌ ஒருவர்‌ வீட்டில்‌ சில காலம்‌ வளர்ந்துவர நேர்ந்தது. 
தமது பதினெட்டாவது வயதில்‌, அரிஸ்டாட்டில்‌ ஏதென்‌ 
ஸில்‌ இருந்த பிளேட்டோவின்‌ குருகுலத்தில்‌ சேர்ந்தார்‌. 
அறிவுச்சுடர்‌ வீசி நின்று-பண்பு மிகுந்திருந்த அந்தக்‌ குரு 
குலத்தில்தான்‌ அரிஸ்டாட்டில்‌ ஞானக்கண்‌ பெற்றார்‌ என்‌ 
மாலும்‌ மிகையில்லை / அங்கே, அவர்‌ இருபது ஆண்டுகாலம்‌ 
பயின்றார்‌. பிளேட்டோவின்‌ சித்தாந்தம்‌ அவருக்கு வழி 
காட்டியாக அமைந்ததற்குக்‌ காரணம்‌ அவருடைய இந்த 
நீண்டகால குருகுல வாசமேயாகும்‌. இந்த இருபது ஆண்டு 
காலமும்‌ அவர்‌ வெறும்‌ மரணவராக மட்டும்‌ தமது காலத்‌ 
தைக்‌ கழிக்கவில்லை / அக்காலத்தில்‌ கிரேக்க காட்டின்‌ கல்‌ 
விக்‌ கழகங்கள்‌, வெறும்‌ எழுத்தறிவூட்டும்‌ பள்ளிக்கூடங்‌ 
களாக மட்டும்‌ இருக்கவில்லை: சமுதாய நல உணர்ச்சியும்‌, 
அடிப்படைக்‌ கருத்தொற்றுமையும்‌, சீரிய லட்சியகோக்கும்‌ 
கொண்டவர்களின்‌ ஆராய்ச்சிசாலைகளாகவும்‌ அவை புகழ்‌ 
பெற்று விளங்கின என்று அறிகிறோம்‌. உதாரணமாக, 
பிளேட்டோவின்‌ குருகுலத்தையே எடுத்துக்கொள்வோம்‌. 
இங்கே பலர்‌, பிளேட்டோவின்‌ சீடர்களாக அவரிடம்‌ 
பாடம்‌ கேட்டறிந்தனர்‌; பலவிஷயங்களை ஆராய்ச்சி செய்‌ 
தனர்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ கற்றுக்கொண்ட இயற்கை 
விஞ்ஞான அறிவியல்‌ துறையிலே, அரிஸ்டாட்டில்‌ அவர்‌ 
களையெல்லாம்‌ காட்டிலும்‌ அதிக தூரம்‌ முன்னேறியிரும்‌ 
தார்‌. சீரிய சிந்தனைச்‌ செல்வர்களையும்‌, நிபுணர்களையும்‌, 
மாமேதைகளையும்‌ அந்தக்‌ காலத்துக்‌ இரேக்க நாட்டுக்‌ கல்‌: 
விக்‌ கழகங்கள்‌ தோற்றுவித்தன என்றும்‌ அறிசெறோம்‌. 
கி.மு. 848-7ல்‌, பிளேட்டோவுக்குப்‌ பின்‌, ஸ்பியூஸிப்பஸ்‌ 
(Speusippus) என்பவர்‌, பிளேட்டோவின்‌ குருகுலத்தின்‌ 
2 


86 ஆட்சிக்‌ கலை 


அத்யட்சகராக வந்தார்‌. அவர்‌ காலத்தில்தான்‌, அரிஸ்‌ 
டாட்டில்‌ அர்தக்‌ குருகுலத்தைவிட்டு வெளியேறினார்‌. ஸ்பி 
யூஸிப்பஸ்‌ காலத்தில்‌, குருகுலத்தில்‌ தத்துவ ஞானத்திற்கு 
இருந்து வந்த முக்கியத்துவத்தைக்‌ குறைத்து, கணித சாஸ்‌ 
திரத்துக்கு அதிக முக்கியத்துவம்‌ தரப்பட்ட போது, அரிஸ்‌ 
டாட்டில்‌ இதை வன்மையாகக்‌ கண்டித்தார்‌. அவருக்கு 
அங்கே தொடர்ந்து இருக்க மனமில்லை. தவிரவும்‌ ஏதென்‌ 
ஸில்‌ மாஸிடோனியர்‌ மீது வெறுப்பு அதிகரித்தது. அரிஸ்‌ 
டாட்டிலுக்கு இச்‌ சம்பவம்‌ அதிக வருத்தத்தைத்‌ தந்தது. 
அந்நிலையில்தான்‌, அவரது குருகுலக்‌ தோழனும்‌, மைஸியா 
வின்‌ சிற்றரசனுமான ஹெர்மியஸ்‌ என்போன்‌, அவரைத்‌ 
தன்‌ ஊருக்கு வந்துவிடுமா று அழைத்தான்‌. அரிஸ்டாட்டி. 
லும்‌ அங்கே சென்றார்‌. அங்குதான்‌ அவர்‌, ஹெர்மியஸின்‌ 
ஸ்வீகாரப்‌ புதல்வியாகிய பைதியாஸை மணக்தார்‌. ஒரு 
பெண்‌ மகவைப்‌ பெற்றுவிட்டு அவள்‌ சிறிது காலத்திற்‌ 
குள்ளேயே இறந்துவிட்டாள்‌. மீண்டும்‌ அவர்‌, இரண்டாம்‌ 
முறையாக, ஹெர்பில்லிஸ்‌ என்பவளைத்‌ தமது வாழ்க்கைத்‌ 
துணைவியாக ஏற்றார்‌. ஆனால்‌, அவர்களுடைய தாம்பத்யம்‌ 
சட்டப்படி ஏற்பட்டதல்ல !... அவள்‌ மூலம்‌ அவர்‌ பெற்ற 
மகனே, நிக்கோமாக்கஸ்‌ என்ற பெயருடன்‌ விளங்கிய 
வராவார்‌. 


அரிஸ்டாட்டில்‌, பின்பு மிடிலீனில்‌ குடியேறினார்‌. தாம்‌, 
முன்பு வசித்து வந்த அஸ்ஸாஸிலும்‌, மிடிலீனிலும்‌ ' அவர்‌, 
உயிரியல்‌ ஆராய்ச்சியில்‌ தீவிரமாக எடுபட்டிருந்தார்‌. 
தமது இயற்கையியல்‌ நாலில்‌ இதைப்பற்றி அவர்‌ அடிக்‌ 
கடி. குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 

இ. மும்‌, 848-2ல்‌ மாஸிடோனிய மன்னன்‌ பிலிப்‌, அரிஸ்‌ 
டாட்டிலை, தனது மகன்‌ அலெக்ஸாக்தருக்கு ஆசிரியராக 
இருக்குமாறு அழைத்தான்‌. அரிஸ்டாட்டிலும்‌ இந்தப்‌ 
பதவியை மிக மகிழ்ச்சியுடன்‌ எற்றுக்‌ கொண்டார்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ காலமும்‌ வாழ்க்கை வரலாறும்‌ 87 


அலெக்ஸாந்தருக்கோ வயது பதின்மூன்றுதான்‌. கிரேக்க 
இலக்கியத்தைப்‌ பற்றித்‌ தனது குமாரன்‌ கன்றாகத்தெரிந்து 
கொள்ளவேண்டும்‌ என்பதே மன்னன்‌ பிலிப்பீன்‌ விருப்ப 
மாகும்‌. அதற்காகவே, அவன்‌ அரிஸ்டாட்டிலைத்‌ தன்‌ மக 
னுடைய ஆசிரியராக நியமித்தான்‌. ஆனால்‌, அரிஸ்டாட்‌ 
டிலோ இந்த வாய்ப்பை வேறு விதமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டார்‌. அலெக்ஸாந்தரை ஆட்சிக்‌ கலையில்‌ தேர்ந்த 
வனாக ஆக்கிவிடவேண்டும்‌ என்பதே அவருடைய பேரவா 
வாக இருந்தது. அதனால்‌, அவர்‌ இளவரசன்‌ அலெக்‌ 
ஸாந்தருக்கு மன்னரின்‌ கடமைகள்‌ ஆட்சிக்‌ கலையின்‌ 
சிறப்புகளைப்‌ பற்றி ஈன்கு புகட்டினார்‌. 

* முடியரசு ””, * காலனிகள்‌ ”' எனப்படும்‌ அவரது ஓப்‌ 
பற்ற நூல்கள்‌ அலெக்ஸாந்தருக்காகவே அவரால்‌ இயம்‌ 
றப்பெற்றன. அத்தோடு அவருடைய ஆர்வம்‌ நின்றுவிட 
வில்லை. அரசியல்‌ திட்டங்களின்‌ தொகுப்பொன்றை, 
அலெகீஸாந்தருடன்‌ இருக்கும்போதே, தயாரித்துவிட 
வேண்டுமென்று அவர்‌ திட்டமிட்டார்‌. 


கி. மு. 40ல்‌ அலெக்ஸாந்தர்‌, மன்னரின்‌ பிரதிநிதி 
யாக நியமிக்கப்பட்டான்‌. . அத்துடன்‌, அவனுடைய குரு 
குல வாசமும்‌ முடிவுற்றது. ஆயினும்‌, கிரேக்க அரியல்‌ 
வாழ்வில்‌ அரிஸ்டாட்டிலுக்கு இருந்த செல்வாக்கு அதன்‌ 
பிறகும்‌ நீடித்தது என்றே சொல்லவேண்டும்‌. அலெக்‌ 
ஸாந்தரும்‌ அவரிடம்‌ மிகுக்த அன்பும்‌, மரியாதையும்‌ 
காட்டினான்‌. மன்னன்‌ பிலிப்போவெனில்‌ அவருடைய 
ஆழ்ந்த ஞானத்தில்‌ லயித்திருந்தான்‌. ஆண்டிபேட்டர்‌ என்‌ 
போன அரிஸ்டாட்டிலின்‌ உற்ற ஈண்பன்‌; கிரேக்க அர 
சியலில்‌ உன்னத ஸ்தானத்தை வகித்து வந்தவன்‌; அலெக்‌ 
ஸாந்தரின்‌ நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமானவன்‌; அதனால்‌, 
அவன்‌ ஆசியாவில்‌ ராஜப்‌ பிரதிஙிதியாக அமர்த்தப்‌ 
பட்டான்‌. 


28 ஆட்டிக்‌ கலை 


இ. மு. 8855-ல்‌ - பிலிப்‌ மன்னனின்‌ மரணத்திற்குப்‌ 
பின்‌, அரிஸ்டாட்டில்‌ ஏதென்ஸ-கீகு வந்தார்‌. அந்த 
அழகிய நகரத்துக்கு வெளியில்‌, ஒரு குரு குலத்தைத்‌ 
தொடங்கினார்‌. அங்கிருந்துகான்‌, அவர்‌ பல ஆராய்ச்சி 
நூல்களை உலகினுக்கே தந்தார்‌. தினந்தோறும்‌, அவர்‌ 
காலை வேளையில்‌ தமது சீடர்களுடன்‌ உலாவப்‌ போவார்‌. 
அப்பொழுது அவர்களுக்கு அரிய தத்துவங்களைப்பற்றி 
யெல்லாம்‌ எடுத்தோதுவார்‌ ; மாலை வேளைகளிலோ, குரு 
குலத்தில்‌ அவர்‌ எளிய பாடங்களை ஏராளமான பேர்களுக்‌ 
குப்‌ போதிப்பார்‌. தர்க்க சாத்திரம்‌, பெளதிகம்‌, தத்‌ 
துவ ஞானம்‌, வியாகரணம்‌, அரசியல்‌ முதலியன அவ 
ருடைய தினசரி போதனைத்‌ திட்டத்தில்‌ இடம்‌ பெற்‌ 
நறிரும்தன. 

அரிஸ்டாட்டில்‌ ஏராளமான சுவடிகளையும்‌ திரட்ட 
லானார்‌. பூகோளப்‌, படங்களைச்‌ சேகரித்து வந்தார்‌. பிற்‌ 
“காலப்‌ பெரிய நரலகங்களுக்கு அவரே விடிவெள்ளி 
யாக இருந்தாரென்றே கூறவேண்டும்‌. அதுமட்டுமா? 
இயற்கையியல்‌, விஞ்ஞானம்‌ முதலியவற்றைப்‌ போதிப்ப 
தற்கு உதவவல்ல பலபொருள்கள்‌ - கருவிகளின்‌ 
காட்சிசாலை ஒன்றை அவர்‌ உருவாக்கினார்‌. இக்‌ காட்சி 
சாலைக்குரிய அல்லது ஏற்ற பொருள்களைச்‌ சேகரிக்க அவ 
ருடன்‌ அலெக்ஸாந்தரும்‌ நெருங்கி ஓத்துமைத்தான்‌. . 
அரிய விஞ்ஞானப்பொருள்களை ' அவ்வப்போது அரிஸ்‌ 
டாட்டிலுக்குச்‌ சேகரித்துத்‌ தந்துகொண்டிருக்குமாறு 
அவன்‌ வேடர்கள்‌, மீனவர்கள்‌, குறவர்கள்‌ முதலியோ 
ருக்குக்‌ கட்டளையிட்டான்‌. அவனே எண்ணூறு அரிய 
பொருட்களை அவருக்குத்‌ தேடித்‌ தந்தான்‌. 

அவரது குருகுலமே அவருடைய ஆராய்ச்சி நிலயம்‌ ; 
பரிசோதனைக்‌ கேந்திரம்‌. விஞ்ஞான ஆராய்ச்சியோடு 
மட்டும்‌ அவர்‌ நின்றுவிடவில்லை. ஆட்சிக்கலையைப்‌ பற்றி, 
அங்கே அவர்‌ தீவிரமாக ஆராய்ச்சி செய்யலானார்‌. ஒரு 


அரிஸ்டாட்டிலின்‌ காலமும்‌ வாழ்க்கை வரலாறும்‌ 99 


மாதிரித்‌ திட்டத்தின்‌8ழ்‌,பத்து நாட்களுக்கு ஒரு மாணவன்‌ 
வீதம்‌, குருகுல நிர்வாகத்தை நடத்தி வருமாறு செய்தார்‌. 
மாதமொரு விவாத அரங்குக்கு ஏற்பாடு செய்தார்‌. இவ்‌ 
விதமாக அவருடைய குருகுல அத்யட்சகர்‌ “ஆட்சி' நடை 
பெற்றது. இக்காலத்தில்‌ அவர்‌ தயாரித்த குறிப்புக்களே 
அவருடைய பலதுறை நூல்களாகும்‌. மேலும்‌, அவர்‌ 
பல சாத்திரங்களைப்‌ பாகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி அமைத்‌ 
தார்‌. அவருக்கு முன்‌, தர்க்க சாத்திரம்‌ முறைப்படுத்தப்‌ 
பட்ட சாத்திரமாக இருக்கவில்லை / அவருடைய குருகுலம்‌ 
ஒரு லட்சிய கேந்திரமாகவே விளங்கியது. அங்கே கமழ்ந்த 
லட்சியவாத மணமும்‌, அது எழுப்பிய அரசியல்‌ உணர்ச்சி 
யும்‌, அது காட்டிய வழியும்‌ - இவை யாவுமே, அன்றாட 
இகலோக வாழ்க்கையைச்‌ செம்மையாக உருவாக்கும்‌ 
தன்மை வாய்ந்தவையாக இருந்தன. 

இ. மு. 828 ல்‌ அலெக்ஸாந்தர்‌ காலமானான்‌. அவனுக்‌ 
குப்பின்‌, மாஸிடோனியரை எதிர்க்கும்‌ கிளர்ச்சி ஏதென்‌ 
ஸில்‌ தலைதூக்கியது. இக்கிளர்ச்சி வலுக்கவே, அரிஸ்‌ 
டாட்டில்‌, தமது குருகுலத்தை தியோபிரேஸ்ட்ஸ்‌ வசம்‌ 
ஒப்புவித்‌ தவிட்டு, சால்ஸிஸிற்குச்‌ சென்றுவிட்டார்‌. இங்கே 
தான்‌ அவர்‌ தமது கடைசிக்‌ காலத்தைக்‌ கழித்தார்‌. 
கி. மு. 8429-ல்‌ அவர்‌ உயிர்‌ துறந்தார்‌. 

அவர்‌ விட்டுப்போன உயிலைப்பற்றிக்‌ குறிப்பிட்டாக 
வேண்டும்‌. அவரது நன்றியறிவுக்கும்‌ அன்புக்கும்‌ அது 
எடுத்துக்காட்டாகும்‌. தமது உறவினர்களுக்கு ஜாக்கி 
தையாக வாழ்க்கை வசதிகளைச்‌ செய்து கொடுத்திருந்தார்‌. 
அடிமைகளின்‌ விடுதலைக்கும்‌ வழி செய்திருந்தார்‌. அந்த 
உயிலில்‌ இந்த ஏம்பாடுகளே மிக முக்கியமாக வலி 
யுறுத்தப்பட்டிருக்தன. 

அரிஸ்டாட்டில்‌ நகைச்சுவை படைத்தவர்‌. பழக்க 
வழக்கங்களால்‌ அவர்‌ துறவியாகவிருக்கவில்லை. இரேக்சு 


80 ஆட்சிக்‌ கலை 


அரசியல்‌ ஞான வளர்ச்சிக்கு அவர்‌ ஆற்றியுள்ள சேவை 
மகத்தானதாகும்‌; அத்துடன்‌, இதர அறிவுத்‌ துறைகளி 
லும்‌ அவர்‌ கண்ட ஆராய்ச்சி நிறைந்த கருத்துக்களுக்குத்‌ 
தனியான முக்கியத்துவம்‌ உண்டு. 

உலக இந்தனையாளர்களில்‌ ஒருவராக மதிக்கப்படு 
கின்ற அரிஸ்டாட்டில்‌, தலைசிறந்த இந்திய ராஜதக்திரி. 
யான கெளடில்யரின காலத்தவரேயாவர்‌ என்பது 
இங்கே குறிப்பிடத்தக்கது. 


அவரது நூல்களின்‌ விவரம்‌ : 


அரிஸ்டாட்டில்‌ ஆட்சிக்கலை பற்றியும்‌, மனித மாண்பு 
களைப்பற்றியும்‌, அரசியல்‌ திட்டங்களைப்‌ பற்றியும்‌, 
புரட்சி பற்றியும்‌ என்னென்ன கூறியிருக்கிறார்‌ என்பதை 
ஆராய்வதே இக்‌்நாூலின்‌ நோக்கமே யாயினும்‌, இங்கே, 
இந்த கிரேக்க அறிவாளியின்‌ பரந்த அறிவாற்றலை 
விளக்குகின்ற பல நூல்களைப்பற்றிக்‌ கூறுவது பொருத்த 
மேயாகும்‌. அவரோ பல துறைகளில்‌ தமது ஆழ்ந்த 
கருத்துக்களை, திவிர ஆராய்ச்சிகளுக்குப்‌ பின்‌ எடுத்துக்‌ 
கூறியிருக்கிறார்‌? பல நூல்களைத்‌ தயாரித்‌ திருகறோர்‌. 
அவைகளைப்பற்றி இங்கே கூறுவதால்‌, : வாசகர்களுக்கு 
அவருடைய நிறைந்த அறிவாற்றலைப்பறறித்‌ தெரிந்து 
கொள்ள வாய்ப்பு ஏற்படும்‌ என்ற உணர்ச்சியில்தான்‌, 
அவருடைய பூரா நூல்களின்‌ விவரத்தைத்‌ தந்திருக்‌ 
கிறேன்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ நூல்களை மூன்று முக்கிய வகை 
களாகப்‌ பிரிக்கலாம்‌. முதல்‌, தொகுதியை அவராகவே 
வெளியிட்டார்‌. இரண்டாவது பகுதியில்‌ அவரது விஞ்‌ 
ஞான ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களின்‌ தொகுப்பு வருகிறது. 
அவருடைய விஞ்ஞான நூல்களெல்லாம்‌ மூன்றாவது 


அரிஸ்டாட்டிலின்‌. காலமும்‌ வாழ்க்கை வரலாறும்‌ 81 


பகுதியாக இருக்கின்றன. :*: அதிநியன்‌ பொலிடியா ”” 
என்னெற அவரது ஆதி நூல்‌ மூன்றாம்‌ பகுதியைச்‌ 
சேர்ந்ததாகும்‌. க. மு. மூன்றாவது நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
இர்நாலை ட்யோஜெனிஸ்‌ லார்டியஸ்‌ என்பவர்‌ தொகுத்தார்‌. 
இட்‌ நூலில்‌ பெரும்பாலும்‌ சம்பாஷணைகளே நிறைந்திருக்‌ 
கின்றன. மேலும்‌, “பொலிடிகஸ்‌,”” “ஸோபிஸ்டிஸ்‌,”” “மெனிக்‌ 
ஸெனலஸ்‌,”” “ஹிம்போஸியம்‌”” முதலிய அவருடைய நூல்களும்‌ 
சம்பாஷணை வடிவிலேயே அமைந்துள்ளன. * கிரைல்ஸ்‌ ?' 
எனப்படும்‌ அவரது நூலும்‌ இதே வடிவில்தான்‌ இருக்‌ 
கிறது. ஆத்மாவைப்பற்றிய அவரது “யூடெமஸ்‌”' என்‌ 
கிற நூலும்‌ ஆத்மீக விசாரணையைச்‌ சம்பாஷணை மூலமே 
செய்கிறது. * பிராட்ரெப்டிகஸ்‌ ?” என்ற அவருடைய, தத்து 
வார்த்த ஞானத்தை விளக்குகின்ற நரல்‌ பிரசங்க வடிவில்‌ 
இருக்கிறது. இம்‌ முறையைப்‌ பின்பற்றியே பிற்காலத்தில்‌ 
வாழ்ந்த ஐயாம்பிளிகஸ்‌, ஸெஸிரோ முதலானோர்‌ தத்துவ 
நூல்களை எழுதினார்கள்‌. அரிஸ்டாட்டில்‌ பின்னாளில்‌ 
தான்‌ தமது * தத்துவ தரிசனம்‌ ?” ஏன்ற வேதாந்த நூலை 
எழுதினார்‌. அந்நூல்‌ மூலம்‌ அவர்‌, “உலகம்‌ அழிவற்றது”? 
என்பதை நிலைநாட்ட முனைக்திருக்கிறார்‌! அதே காலத்தில்‌ 
தான்‌ அவருடைய “தத்துவ” நூலும்‌ (Metaphysics) 
இயற்றப்பட்டது. 

மாஸிடோனிய மன்னனுடன்‌ இருந்த காலத்தில்‌, 
அவர்‌, அலெக்ஸாந்தருக்காக, “அலெக்ஸாந்தர்‌ அல்லது காலனி 
வாதிகள்‌ ? என்ற நூலை முறைப்படுத்தி எழுதினார்‌. * முடி 
யரசு?” பற்றிய நூலொன்றையும்‌ அவர்‌ மிகத்‌ திறமை 
யுடன்‌ எழுதியிருக்கிறார்‌. நீதி, கவிகள்‌, செல்வம்‌, பிரார்த்‌ 
தனை, நற்குடிப்‌ பிறப்பு, கல்வி, ஆனந்தம்‌ இவைகளைப்‌ 
பற்றியும்‌ அவர்‌ விளக்கியிருக்கிறார்‌. “நெரிந்தஸ்‌,” 
“ ஈரோடிகஸ்‌ ?” என்ற பெயர்களில்‌ அவர்‌ சில நூல்களையும்‌ 
இயற்றியிருப்பதாக நாம்‌ அறிகிறோம்‌. அந்த நூல்களின்‌ 
வெறும்‌ பெயர்கள்‌ மட்டுமே கிடைத்துள்ளன / 


82 ஆட்சிச்‌ கலை 


அவர்‌ பல கவிதைகளையும்‌ எழுதியிருப்பதாகச்‌ சொல்‌ 
லப்படுகிறது. ஆனால்‌, அவைகளில்‌ மூன்றே மூன்று 
கவிதைகளே டைத்துள்ளன / 

அவர்‌ எழுதியதாகச்‌ சொல்லப்படும்‌ இருநூறு நூல்‌ 
களின்‌ பெயர்கள்‌, மூன்று பழைய ஜாபிதாக்களில்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. கி. மு. ஆறாம்‌ நூற்றாண்டிலிருக்து வளர்ந்து 
வரும்‌ தர்க்க சாதீதிரத்தைப்பற்றிய அவரது சில நூல்கள்‌ 
கிடைக்துள்ளன. ஈ ஆர்கானன்‌ *” என்கிற அவரது நூல்‌ 
சிந்தனைக்‌ கருவியைப்‌ பற்றியதாகும்‌. “டி இண்ட்ர்‌ பிர 
டேஷனே ?” என்கின்ற நூல்‌, அரிஸ்டாட்டிலால்‌ எழுதப்‌ 
பட்ட நாலன்று என்று சிலர்‌ சந்தேகப்பட்ட போதிலும்‌, 
அந்த நூலின்‌ ஈடையும்‌, இலக்கண அமைப்பும்‌ அவ 
ருடையது போலவே இருக்கின்றன. ““பிரயர்‌,?” “பேர்ஸ்டீரியர்‌ 
அலலிடிக்ஸ்‌,”” “டாரபிக்ஸ்‌,”” “ ஸொபிஸ்டிக்‌ எலெஞ்சி ?' முதலி 
யன அவரது நூல்களேயாகும்‌. 

அவரது பெளதிக நூல்‌ வரிசையில்‌, * பிஸிக்ஸ்‌ ?”, 412. 
கேயிலோ”?, “டி ஜெனரேஷன்‌-எட்‌-கரப்ஷனே 7”,  மீடிரியா- 
லாஜிகா ?” முதலியன உள்ளன. பெளதிகத்தை அவர்‌ 
இரண்டு பிரிவுகளாகத்‌ தொகுத்தாரென்று தெரியவரு 
கிறது. இவ்வரிசையில்‌ உள்ள அவரது முதல்‌ நானகு 
புத்தகங்களை அவரே, *: பெளதிகம்‌ அல்லது: இயற்கை ?” யைப்‌ 
பற்றிய நூல்களென அழைக்கிறார்‌. அவரது 5, 6, 8-வது 
நூல்கள்‌ “ இயக்கவியல்‌? பற்றியதாம்‌. அவரது 7-வது 
நாலை, வெறும்‌ பூர்வாங்கக்‌ குறிப்புகளின்‌ தொகுப்பென 
யூடெமஸ்‌ என்பவர்‌ சாதிக்கிறார்‌. அவரது 4-வது நூலான 
“ மீடிரியா லாஜிகா *' * வானவியலை 'ப்பற்றியதாகும்‌. 


அடுத்ததாக அவருடைய மனோதத்துவ நூல்களைக்‌ 
குறிப்பிடவேண்டும்‌. “டி ஆனிமா??, * பர்வா நேசுராலியா ?? 
என்ற தொகுப்பு நூல்களில்‌ அவர்‌ மனித பாவங்களைப்‌ 
பற்றி விரிவாக ஆராய்ந்‌ திருக்கிறோர்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ காலமும்‌ வாழ்க்கை வரலாறும்‌ 88 


இயற்கை வரலாற்றைப்பற்றியும்‌ அவர்‌ நன்கு 
ஆராய்ந்து எழுதியிருக்கிறார்‌. “ ஹிஸ்டாரியா அனிமாலியம்‌ ?” 
என்ற தொகுதியில்‌, 7, 8, 21-80, 9, இந்நூல்கள்‌ அவரால்‌ 
சுயமாக எழுதப்பட்டவையல்ல. பல விவரங்கள்‌ -தகவல்‌ 
களின்‌ திரட்டாகவே இவை இருக்கின்றன. விஞ்ஞானத்‌ 
தத்துவங்களை விளக்குகின்ற அவருடைய பிந்தைய நூல்‌ 
களுக்கு, இத்‌ தகவல்களும்‌, விவரங்களும்‌ பெரிதும்‌ 
அவருக்கு உதவியாயிருக்கன்‌ றன. “ட பார்டிபஸ்‌ அனிமா 
லியம்‌ ?” என்ற நூலில்‌ அவர்‌, உயிரியல்‌ தத்துவத்திற்குப்‌ 
பீடிகை போட்டிருக்கிறார்‌. “டி மோடு அனி மாலியம்‌ ”” 
என்றெ நூல்‌, அவர்‌ பெயராலிருக்கும்‌ போலி நூலாகும்‌ 
என்று கருதப்படுகறது! அனாலும்‌, இந்த நூலின்‌ 
நடையும்‌ அவருடைய நூல்‌ நடையை ஓத்தேயிருக்கறது. 
“டூ இன்ஸெஸ்ஸாஸ்‌ அனிமாலியம்‌ ””, ££ டி ஜெனரேஷன்‌ அனி 
மாலியம்‌ ?” முதலிய நூல்கள்‌ அவரால்‌ இயற்றப்பட்ட, 
வையே. தாவரங்களைப்பற்றிய ஆராய்ச்சி நூல்‌ ஒன்றை 
எழுதியிருப்பதாக அவரே கூறியிருக்கிறார்‌. ஆனால்‌ அது 
அழிந்தொழிந்து விட்ட து! 


்‌: பிராப்ளம்ஸ்‌ ” எனப்படும்‌ நரல்‌ அரிஸ்டாட்டிலின்‌ 
கருத்துக்களிலிருக்து பிறந்த நூலாகும்‌. கணக்யெல்‌, 
பார்வை இயல்‌, இசை, உடற்‌ கூறு, வைத்தியம்‌ முதலியன 
பற்றிய பல விஷயங்கள்‌ இதில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. 
மாணவர்களைப்‌ பல கலைத்துறை ஆராய்ச்சிகளில்‌ ஈடுபடுத்‌ 
திய அரிஸ்டாட்டிலின்‌ போதனை த்‌ திறமையையும்‌, தீர்க்க 
திருஷ்டியையுமே இவை யாவும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்‌ றன. 
இசைப்‌ பிரச்னையை : அவர்‌ மிகவும்‌ சுவாரஸ்யமாக 
ஆராய்ச்சி செய்திருக்கிறார்‌. 

கத்துவஞானம்பற்றிய அவரது நூல்கள்‌ பத்தென, 
ஹெசிகியஸ்‌ என்பவரின்‌ ஜாபிதாவிலிருந்து தெரியவரு 
கிறது. இவைகளில்‌ முதலாவது நூலை அரிஸ்டாட்டில்‌ 


84 ஆட்சிக்‌ கலை 


எழுதவில்லை எனப்படுகிறது. பாக்கி நூல்கள்‌ யாவுமே 
அவரால்‌ எழுதப்பெற்ற நூல்கள்‌ என்றும்‌, ஒழுங்குற 
அமைக்கப்பட்ட முழு நூல்களேயாகும்‌ என்றும்‌ கூறப்‌ 
படுகிறது. 

“ நிகோமாக்கியன்‌ எதிக்ஸ்‌?”, “மாக்னு மாரலியா ””, 
“ பூடிமியன்‌ எதிக்ஸ்‌ '? அயெ நீதி நூல்கள்‌ யாவும்‌ அரிஸ்‌ 
டாட்டிலின்‌ படைப்புகளேயாம்‌. முதல்‌-மூன்றாவது நூல்‌ 
களின்‌ பெயர்களைக்‌ கொண்டு, அவற்றை நிகோமாகீ 
கஸும்‌, யூடிமஸாம்‌ எழுதினார்கள்‌ என்று கூறுவாரு 
முண்டு! இந்தக்‌ கூற்றுக்கு ஆதாரமேயில்லை. இந்த 
இரண்டு நீதி நூல்களையும்‌ அவ்விருவரும்‌ தொகுத்துத்‌ 
தான்‌ வெளியிட்டனரே யொழிய, இவைகளை அவர்களே 
எழுதிவிடவில்லை. அப்படியிருந்தும்‌ இந்த நூல்களின்‌ 
மூல ஆசிரியர்கள்‌ அவர்களே என்று விடாமல்‌ வற்புறுத்‌ 
இக்கொண்டிருப்பதில்‌ அர்த்தமேயில்லை! பரிமேலழகர்‌ 
ஈச்சினாரக்கனியர்‌ ஆகிய உரையாசிரியர்களை திருக்குறளின்‌ 
மூல ஆசிரியர்கள்‌ என்று சொல்லுவாருமுண்டோ ?... 


““அரசி.பல்‌”” (Politics) எனப்படும்‌ நூல்‌, சிறிது கூடச்‌ 
சந்தேகமின்றி, அரிஸ்டாட்டிலினால்‌ எழுதப்பட்ட. உயரிய 
ஆராய்ச்சி நூலேயாகும்‌. அதில்‌, தனித்தனிக்‌ கட்டுரைகள்‌ 
பல உள்ளன. 158 க3ரக்க மாகாணங்களின்‌ அரியல்‌ 
அமைப்புகளைப்பற்றிய விவரங்களை, தமது * அரசியல்‌ 
அமைப்புகள்‌ ?” என்கின்ற நூலில்‌ அரிஸ்டாட்டில்‌ விளக்க 
மாக எடுத்துரைத்திருக்கிறார்‌. ஆனால்‌, உலகத்தின்‌ துர 
திருஷ்டத்தின்‌ காரணமாக அந்த ஒப்பற்ற நூல்‌ காணாமற்‌ 
போய்விட்டது / 1690ல்‌ அதில்‌ ஒரு பகுதியான, எஏதென்‌ 
ஸின்‌ அமைப்புப்பற்றிய விவரம்‌ மட்டும்‌ ஏட்டுச்‌ சுவடி. 
யாகக்‌ கிடைத்தது. 

அரிஸ்டாட்டிலின்‌ நூல்களை யெல்லாம்‌ முழு இலக்‌ 
சியப்‌ படைப்புகளெனக்‌ கருதலாமா, கூடாதா என்பது 


அரிஸ்டாட்டிலின்‌ காலமும்‌ வாழ்க்கை வரலாறும்‌ 85 


பற்றி நெடுகாளாகவே சர்ச்சை இருந்து வருறெது. 
“அவைகள்‌ எல்லாம்‌ அவரால்‌ அவரது மாணவர்களுக்குப்‌ 
போ திப்பதற்காக மட்டும்‌ தயாரிக்கப்பட்ட வெறும்‌ குறிப்‌ 
புக்களே”” என்று ஒரு சாரார்‌ வாதிக்கன்‌ றனர்‌ : “அவரது 
பிரசங்கங்களிலிருந்து அவருடைய மாணவர்களால்‌ தயா 
ரிக்கப்பட்ட குறிப்புக்களின்‌ தொகுப்பே அவைகள்‌ ? 
என்று மற்றொரு சாரார்‌ வாதிக்கின்றனர்‌. ஆயினும்‌, 
“அவருடைய பெரும்பாலான நூல்களில்‌ காணப்படும்‌ 
நடை, இலக்கியச்‌ செறிவு, சொற்கட்டுக கோப்புக்களி 
லிருந்து, அவையெல்லாம்‌ வெறும்‌ குறிப்புக்கள்‌ அல்ல 
வென்று. புலனாகனெறது ” என்று இன்னும்‌ சிலர்‌ 
வா திக்கன்‌ றனர்‌. ஆனால்‌ ஒன்று மட்டும்‌ இண்ணம்‌/ அவர்‌ 
தமது குருகுலப்‌ பேருரைகளை யெல்லாம்‌ முன்கூட்டியே 
ஒழுங்குப்படுத்‌ தியும்‌, வரிசைப்படுத்தியும்‌ அமைப்பதில்‌ வல்‌ 
லவராக இருந்திருக்றொர்‌ என்றே தெரியவருநறெது! சில 
வேளை களில்‌ அவர்‌, பேருரை நிகழ்த்தியபின்‌, அதிலே 
தாம்‌ வெளியிட்ட கருத்துக்களை யெல்லாம்‌ தொகுத்து, 
வகுப்புக்கு வராத மாணவர்களுக்காகவென்று எழுதியும்‌ 
வைத்திருக்கலாம்‌ / 


அரிஸ்டாட்டில்‌ விட்டுச்‌ சென்ற அரிய நூல்களை 
யெல்லாம்‌ “ பண்டையப்‌ பொக்கிஷங்கள்‌ ?”. என்றே கூற 
முடியும்‌. தமது குருநாதன்‌ பிளேட்டோவின்‌ :: பரலோக 
சித்தாந்த ?” நிலையிலிருந்து அவர்‌, ** இகலோகப்‌ பிரத்தியட்ச 
வாழ்வு நிலைக்கு ?” மாறிய பரிணாமப்‌ போக்கினை அவரின்‌ 
நூலகளினூடே காணலாம்‌/ வெறும்‌ கற்பனை உலகம்‌ 
தரும்‌ இன்ப லாகிரி போதையில்‌ ஆழ்க்துவிட அரிஸ்டாட்‌ 
லின்‌ ஆராய்ச்சி மனம்‌ விரும்பவில்லை. நேருக்கு நேர்‌ 
தெரிகின்ற இயற்கையிலும்‌--அதன்‌ பரிணாமப்‌ போக்கி 
லும்‌, சமுதாய வரலாற்றிலும்‌ காணப்படும்‌ உரு 
வான, செய்திகளிலேதான்‌ அவர்‌ நிறைந்த: வாழ்வைக்‌ 


56 ஆட்சிக்‌ கலை 


கண்டார்‌. அதிலே ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ கொண்டார்‌, 
உலகை அவர்‌ உலகமாகவே கண்டார்‌! உலகுக்கு அப்பால்‌ 
அல்லாமல்‌, அதை உலகிலேயே சின்று கண்பார்‌ / இது 
தான்‌, அரிஸ்டாட்டில்‌ வாழ்ந்த அந்த வாழ்வின்‌ 
பொருளாகும்‌ / 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 


அரிஸ்டாட்டிலைப்‌ பொருத்தமட்டில்‌ ஒழுக்கவியல்‌ என்பது 
சமூகவியலேயாகும்‌; அரசியல்‌, என்பது ஒழுக்கவியலேயாகும்‌. 
இந்த அம்சத்தை காம்‌ நன்கு புரிந்தகொண்டால்தான்‌, 
ஆட்சிக்கலையைப்பற்றிய அவரது குறிக்கோளைத்‌ தெளி 
வாகத்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌. 

மனிதனுக்கு ஈன்மையைப்‌ பயக்கவல்ல வழியைக்‌ 
காட்டுகின்ற செயல்‌ - தத்துவமே ஒழுக்கவியல்‌ என்பதா 
கும்‌. ' லட்சியமும்‌, சாதனமும்‌ ஓழுக்கமுறையைச்‌ சார்ச்‌ 
திருக்க வேண்டும்‌? என்பதுதான்‌ அரிஸ்டாட்டில்‌ வற்‌ 
புறுத்‌ தியிருக்கும்‌ செயல்‌ நெறியாகும்‌. 

அவர்‌ சமூக விஞ்ஞானத்தின்‌ ஒரு பாகமாக ஒழுக்க 
வியலேக கருதவில்லை. மனிதனின்‌ குணவியல்‌ ஆராய்ச்சி 
தான்‌ ஒழுக்கவியல்‌ என்பது அவருடைய அபிப்பிராயம்‌. 
அரசியலை, ஒழுக்கவியல்‌-—அரசியல்‌ என்று தனித்தனி 
யாகப்‌ பிரித்துப்‌ பார்க்க அவர்‌ விரும்பவில்லை. 

அவர து ஒழுக்கவியல்‌ விமர்சனத்திலே தனி மனிதன்‌, 

சமூகத்தின்‌ அங்கமாகக்‌ காட்சியளிக்கிறான்‌. அவரது அர 
சியல்‌ தத்துவ விமர்சனத்திலோ பிரஜைகளின்‌ நல்‌ 
வாழ்க்கையே ராஜாங்கத்தின்‌ ஜீவனாகக்‌ காட்சியளிக்‌ 
கிறது. 

* ஓவ்வொரு கலையும்‌, ஓவ்வொரு ஆராய்ச்சியும்‌, ஓவ்‌ 
வொரு செயலும்‌, ஒவ்வொரு தேர்வும்‌ ஏதோ ஒரு 


98 ஆட்சிக்‌ கலை 


நன்மையை நாடுவதாகவே அமைகிறது. இங்கேதான்‌, 
நன்மை என்பதற்குப்‌ பொருத்தமான இலக்கணமும்‌ பிறக்‌ 
கிறது: எல்லாப்‌ பொருள்களும்‌ காடும்‌ குறிக்கோள்‌ 
எதுவோ, அதுவே நன்மையாகும்‌.'£--இது அரிஸ்டாட்டி 
லின்‌ வாக்கு. ஓழுக்கவியல்பற்றிய அவரது கொள்கை 
யின்‌ அடிப்படைச்‌ சூத்திரம்‌ இந்த வாக்கில்‌ பிரதிபலிக்‌ 
கிறது. மனிதனுக்கு எச்செயல்‌ மூலம்‌ ஈன்மை ஏற்பட 
முடியுமோ அச்செயல்தான்‌ தருமச்‌ செயல்‌ என்று அவர்‌ 
சா திக்கறோர்‌. 


“ஒரு செயலுக்கு ஒரு குறிக்கோளே சாத்தியமாகும்‌ ; 
ஆயினும்‌, அதுவே மற்றொரு குறிக்கோளை எட்டுவதற்‌ 
கான வழியாக அமையலாம்‌. இவ்விதமாக, ஒன்றைப்‌ பற்றி 
யொன்று வெவ்வேறு நிலைகளில்‌ இறுதி லட்சியத்தை 
அடையலாம்‌. எனவே ஓவ்வொரு செயலுக்கும்‌ தனியான 
மதிப்புண்டு? என்ற இந்தக்‌ கூற்றை அரிஸ்டாட்டில்‌ 
ஏற்க மறுக்கிறார்‌. எல்லாச்‌ செயல்களுக்கும்‌ ஓரே இறுதி 
லட்சியம்‌ இருப்பதாகவே அவர்‌ நினைக்கிறார்‌. ஒழுக்கவியல்‌ 
என்பது விஞ்ஞானமல்ல. அதனால்‌ எதையும்‌ அறுதி 
யிட்டுத்‌ தீர்மானிக்க இயலாது. ஆயினும்‌, ஓழுக்கவியலைக்‌ 
கண்டிப்பான தன்மையில்லாத தத்துவ வழி என்று கூறி 
விடுவதற்கில்லை. அதை அசல்‌ விஞ்ஞானம்‌ என்று சொல்ல 
மூடியாதென்றாலும்‌, அதன்‌ செயல்‌ போக்கைச்‌ செயல்‌ விஞ்‌ 
நானம்‌ என்று கூறுவதில்‌ தவறில்லை ! எந்தச்‌ செயல்‌ 
சிறந்த நலனை அளிக்கவல்லது என்று கூற முடியா 
விட்டாலும்‌, ஒரு குறிப்பிட்ட நிலைமையில்‌, நாம்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்பதற்கு வழிகாட்டும்‌ தன்மை 
அத ற்குண்டு. 

ஒழுக்கவியல்‌ தத்துவத்தின்‌ ஆதாரக்‌ கொள்கைகள்‌ 
யாவுமே நமது நடத்தைகளின்‌ போக்கிலேயே, தரத்தி 
லேயே விவரமாக அடங்கியுள்ளன. இந்த நடத்தை வரிசை 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ $9 
யிலிருந்தே செயல்களைப்‌ பொறுக்கியெடுத்துப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. ஒழுக்கத்தின்‌ தத்துவம்‌ முழுதும்‌ இத்‌ தேர்வு 
முறையில்தான்‌ இருக்கிறது. ஒழுக்க விதிகளின்பொதுக 
கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளும்‌ பயிற்சி மாணவனுக்கு 
இருக்க வேண்டும்‌. இப்‌ பொதுக்‌ கோட்பாட்டை ஒரு 
இனத்தின்‌ விவேகமே திரட்டுகிறது. இத்‌ இரட்டிலிருந்து 
தான்‌ முதல்‌ கொள்கைகளை வகுத்துக்கொள்ள வேண்டும்‌. 
வி வழியாக வரும்‌ இக்‌ கோட்பாடுகளை ஆராய்ந்தறிந்து, 
ஒன்றை மற்றொன்றுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்து, குறைகளை 
நீக்கி, சாரத்தை அறிந்துகொள்ள வேண்டும்‌. முதலில்‌ 
நமக்கு நம்பிக்கை வேண்டும்‌; பிறகு ஆராய்ந்தறியும்‌ 
திறனை உபயோகிக்க வேண்டும்‌. தர்க்கவாத முறையைப்‌ 
பின்பற்றி உண்மையைத்‌ கெரிந்தகொள்ள வேண்டும்‌. 


மனித வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌ 


தம்முடைய முந்தையரின்‌ பல கருத்துக்களிலிருக்தே, 
அரிஸ்டாட்டில்‌ மனித வாழ்க்கையின்‌ குறிக்கோளைத்‌ 
தேர்ந்தெடுக்கிறார்‌. கிரேக்கர்களின்‌ பேச்சு மொழியில்‌, 
நல்ல்‌ மேதை காவலில்‌” என்ற பொருள்தரும்‌ ஒரு சொற்‌ 
றொடர்‌ இருக்கிறது. மகிழ்ச்சியைக்‌ குறிக்கும்‌ பொருள்‌ 
கொண்ட இச்‌ சொற்றொடரை அரிஸ்டாட்டிலும்‌ குறிப்‌ 
பிடுஒறார்‌. இன்பம்‌ என்பது ஒருவித உவகை உணர்ச்சியே 
யாகும்‌; இதற்கு நிரந்தரமான குணம்‌ இல்லை. இதை ஒரு 
விதச்‌ செயலாகக்‌ கருதி, அரிஸ்டாட்டில்‌, * இன்பம்‌ ?? என்ப 
தற்கு ஸ்திரத்தன்மை - ஆழம்‌-புனிதம்‌ முதலியவைகளைக்‌ 
கற்பிக்கிறார்‌. இச்‌ செயலுக்கு, இன்பத்தைத்‌ துணைப்‌ 
பொருளாகவும்‌ ஆக்குரிறோர்‌. 

இன்ப வாழ்க்கை என்பது என்ன ? பெரும்பாலோர்‌ 
இன்பத்தையே விரும்புகிறார்கள்‌; ஆனால்‌, இது அடிமைகள்‌ 
அல்லது மிருகங்களின்‌ விருப்பமேயாகும்‌ / உயர்க்தவர்கள்‌ 


40 ஆட்சிக்‌ கலை 


கெளரவத்தைத்‌ தேடுகிறார்கள்‌? இது அரசியல்‌ ரீதியி 
லான வாழ்க்கையின்‌ நோக்கமாகும்‌ / அரசியல்‌ வாழ்க்கை 
யின்‌ குறிக்கோளே இதுதான்‌. மற்றும்‌ சிலர்‌ செல்‌ 
வத்ீதைத்‌ தேடுகிருர்கள்‌ ; இது சாதனமேயன்றிக்‌ குறிக்‌ 
கோளல்ல. இவர்களில்‌ எல்லாம்‌ தலைசிறந்தவரே 
தவத்தைப்‌ புரிகின்‌ றவர்கள்‌/ 


மனிதனுக்கு நன்மையானது என்பது பரவலான 
நன்மையே யாகும்‌. ஆயினும்‌ இந்த நன்மை அவனுக்கு 
முடிவான ஈன்மையாக இருக்க வேண்டும்‌. இதைப்பற்றிய 
சிந்தனை, அவனுடைய தினசரி வாழ்விற்கு உதவும்‌ ரிதியில்‌ 
இருக்க வேண்டும்‌. * நன்மைக்காகவே ஈீன்மையை நாட 
வேண்டுமே யொழிய, வேறொன்றுக்குச்‌ சாதனமாக இருப்‌ 
பதற்கல்ல/ இது தன்னிறைவு உள்ளதாகவும்‌ அமைய 
வேண்டும்‌. இவ்விரண்டும்‌ இன்பத்தின்‌ அறிகுறி 
களாகும்‌. 

இன்பம்‌ என்பது என்ன ? மனிதனுக்கு மிகுதியான 
திருப்தியை அளிப்பது எது? என்று எழும்‌ கேள்விக்குக்‌ 
கிடைக்கும்‌ பதிலிலிருக்கே இன்பம்‌ எது என்பதைக்‌ காண 
அரிஸ்டாட்டில்‌ முற்படுகிறார்‌. ஆனால்‌, அந்த விசாரணையில்‌ 
ஈடுபடும்‌ அவரையே அத மற்றொரு கேள்வியில்‌ கொண்டு 
போய்‌ விட்டுவிடுகிறது ! மனிதனுடைய தனியான பணி 
என்ன ?...பிறத்தலும்‌--வளர்தலும்‌ மிருகஜாதி, தாவர 
வர்க்கம்‌ ஆகிய அனைத்திலுமே காணப்படுகிறது. மணி 
தனும்‌ பிறக்கிறான்‌ ; வளர்கிறான்‌ ; ஆயினும்‌, அவனுக்கு 
மற்றவைகளுக்கு இல்லாத தனிப்பட்ட பணியொன்று 
இருக்கிறது. இவனுடைய பணி, மற்றவைகளுடைய 
பணியைச்‌ சேராத ஒரு தனிப்பட்ட பணியாகும்‌. எனவே, 
அவனுக்கு மேன்மையான ஒரு பணிக்கேற்ற தனியான 
திறமையும்‌ உண்டு. “அதற்கொரு திட்டம்‌ அல்லது நியதி 
இருப்பதாக ”” அரிஸ்டாட்டில்‌ கூறுறொர்‌. இந்தத்‌ திட்டத்‌ 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 41 


தைப்‌ புரிந்து கொள்ளும்‌ “உட்‌-புலன்‌”” ஒன்று உள்ளது. 
மனிதனுடைய உடலில்‌ உள்ள இந்த உட்‌-புலனறிவின்‌ 
ஜீவனே இன்பமாகும்‌. அந்த இன்பமோவெனில்‌ செயல்‌ 
தன்மையுள்ளதாக இருக்க வேண்டும்‌; குணத்திற்குப்‌ 
பொருந்தியிருக்க வேண்டும்‌; அந்தக்‌ குணமோ நற்குண 
மாக அமைந்திருக்க வேண்டும்‌; அது உயிர்‌ உள்ளளவும்‌ 
இருக்‌ கவேண்டும்‌. 

கற்குணத்திலிரும்தே ஈற்செயல்கள்‌ பிறக்கன் றன. 
இன்பம்‌ அதற்குத்‌ துணை வருகிறது. சுபீட்சம்‌ அதற்குப்‌ 
பூர்வாங்க நிலையாக இருக்கும்‌. அரிஸ்டாட்டில்‌ மற்றொரு 
உண்மையையும்‌ புறக்கணிக்கவில்லை. “்‌ வறுமையிலும்‌ 
செம்மை ஒளிவீசும்‌ '”, என்கிறார்‌ அவர்‌. குணத்திற்கேற்ற 
செயலாக இன்பத்தை வரையறுத்த அரிஸ்டாட்டில்‌ குணத்‌ 
தின்தன்மையைப்‌ பற்றியும்‌ ஆராய்கிறார்‌: ““காவலிற்‌ புலனை 
ஆட்படுத்திய மனிதனிடம்‌, வாழ்க்கை நியதியை அனுசரித்‌ 
அக கொண்டுபோகும்‌ ரீதியில்‌ உள்ள விருப்பத்‌ திறனே 
அக்குணத்தின்‌ தன்மையென அவர்‌ எடுத்துரைக்கிறோர்‌. 


குணத்தின்‌ நற்பண்பு 

நற்குணம்‌ எப்படி உருவாகிறது, எந்தப்‌ பொருளில்‌ 
உருவெடுக்கிறது, எந்தவிதத்தில்‌ வெளித்தெரிகறது 
என்பனபற்றி யெல்லாம்‌ அரிஸ்டாட்டில்‌ விவரிக்கிறார்‌: 
“்‌ நற்குணம்‌ மனிதனுக்கு இயற்கையாக எ ற்படுவதுமல்ல; 
அவனுடைய சுபாவத்தில்‌ இல்லாததுமல்ல. அதற்கான 
திறமையுடன்‌ தொடங்க, பழக்கத்தினால்‌ அது பக்குவ 
மடைகிறது. வீடுகட்டிக்‌ கொத்தனாவது போலவும்‌, 
வீணை மீட்டிப்‌ பாட. கனாவது போலவும்‌, இதேபோன்ற 
பல செயல்களினால்‌ குணத்தின்‌ பல நிலைகள்‌ உண்டாகன்‌ 
மன. ஆயினும்‌, அளவுக்கு மீறிய பழக்கமோ அல்லது 
குறைவான பழக்கமோ கூடாது. நடுத்தர முறையே 

9 


42 ஆட்சிக்‌ கலை 


சாலச்சிறந்தது '” என்று கூறி, ஒரு மையவஜிக்கு இங்கு 
வித திடுறொர்‌ அரிஸ்டாட்டில்‌ 7 

நற்செயலைக்‌ கண்டு மகிழ்வதும்‌, இச்செயலைக்‌ கண்டு 
வேதனையுறுவதும்‌ மனிதனுடைய உள்ளத்தை எடுத்துக்‌ 
காண்பிக்கும்‌ உணர்ச்சிகளேயாம்‌. இன்பத்தை மட்டுமே 
நாட விரும்புவதும்‌, வேகனையைத்‌ தவிர்க்கவே நினைப்பது 
வும்‌ திச்செயலுக்குத்தான்‌ வழி செய்கின்றன ; அதே சம 
யம்‌, திச்செயலிலிருந்து மனிதனைக்‌ காப்பதுவும்‌ வேதனை 
யெனும்‌ உணர்ச்சியேயாகும்‌ ! எந்த நிலையிலும்‌, இன்ப 
மும்‌, துன்பமும்‌ அனுபவிக்கும்‌ உணர்ச்சிகளை ஓடுக்கவே 
கூடாது. இவ்விரண்டையும்‌ பரிபக்குவமான அளவிற்கு 
அமைத்துக்கொள்‌ வதே சிறந்த சாகஸமாகும்‌. 

நற்செயல்களைச்‌ செய்வதன்மூலம்‌ நல்லவராக முடி 
யூமா? வலியத்‌ தோற்றுவிக்கப்படும்‌ கற்செயல்கள்‌ என்‌ 
இம்‌ நல்ல சுபாவத்தின்‌ காரணமாக எழும்‌ நற்செயல்கள்‌ 
என்றும்‌ அரிஸ்டாட்டில்‌ ஈற்செயல்களைப்‌ பாகுபடுத்திக்‌ 
காட்டுகிறார்‌. தான்‌ ஈன்றே செய்வதாக உணர்ந்து 
நன்மை செய்யும்போதுதான்‌ அவனைக்‌ குணசீலன்‌ என்று 
நாம்‌ கருதுகிறோம்‌. முழு ஈற்செயலுக்கு இரண்டு ௮ம்‌ 
சங்கள்‌ உண்டு. நியாயமான செயலைப்‌ புரிவது: அதை 
நல்லெண்ணத்துடன்‌ புரிவது: இவையே அவ்விரு அம்‌ 
சங்களாகும்‌. 

திறமையைச்‌ சரிவரப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ 
வளருகின்ற மனோஙிலையைச்‌ சார்ந்ததே ஈற்குணமாகும்‌. 
தார்மீகக்‌ குணம்‌ என்பது பரிபூரண நிலை ஆகாது. தார்மீக 
ரீ தியில்‌ குணசீலனாக இருப்பதற்கு ஒருவனுக்கு விவேகம்‌ 
இருக்க வேண்டும்‌ ; அல்லது அவன்‌ விவேகம்‌ உள்ளவர்‌ 
களைப்‌ பின்பற்றுபவனாக இருக்க வேண்டும்‌. குணம்‌ அல்‌ 
லது உணர்ச்சி, திறமை அல்லது மனப்பான்மை இவற்‌ 
நில்‌ ஏதாவது ஒன்று உள்ளவனாக அவன்‌ திகழவேண்டும்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 43 


குணசீலனுக்கு அனுபவசாத்தியமான விவேகம்‌ இரும்‌ 
தால்‌, அதீதகையோனிடம்‌ தார்மீகப்பண்பு முழுச்சிறப்‌ 
புடன்‌ விளங்கும்‌. 

இத்துறையில்‌, அரிஸ்டாட்டில்‌ ஒரு மைய வழியை 
வற்புறுத்துவதின்‌ காரணத்தை இனி ஆராய்வோம்‌. 


அதிதீவிரரகிலைகளை த்‌ தவிர்ப்பது மனிதனுக்குப்‌ பத்‌ திர 
மான தென்பதற்காக அக்கொள்கையை அரிஸ்டாட்டில்‌ 
வற்புறுத்தவில்லை என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
இதற்கு மாறாக இந்த மையவழியை அவர்‌ ஒரு தத்துவ 
மாகவே வலியுறுத்துகிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 
துறவறத்துக்கு எதிரிடையான தத்துவமாக அதை அவர்‌ 
வகுத்துள்ளார்‌ என்றே கொள்ளவேண்டும்‌. 

குணம்‌ சில சமயம்‌ சிறந்து உச்சநிலையை எட்டு 
கிறது; சிலசமயம்‌ தாழ்ந்து, ழே போய்விடுகிறது. 
எனவே, நற்குணமும்‌, திக்குணமும்‌ வெவ்வேறானவை 
யாகும்‌. தீக்குணத்திற்கு அதிகமாகப்‌ பணிகிறவர்களே, 
அதை எதிர்க்கவும்‌ செய்கிறார்கள்‌ ; இது இயற்கையாகும்‌. 
எனவே, இப்படிப்பட்டவர்கள்‌ தீக்குணத்தைவிட மிதத்‌ 
தன்மையையே அதிகமாக எதிர்ப்பவர்கள்‌ ஆகிருர்கள்‌. 


தன்னிச்சையான செயலும்‌--தேர்வுமுறையும்‌ 


மனிதன்‌, அவனது செயலுக்கு எந்த நிலையில்‌ 
பொறுப்பாளியாகிறான்‌ ? மனிதனுடைய தன்னிச்சை 
யான செயல்களுக்காக அவன்‌ ஒன்று புகழப்படுகிறான்‌ ; 
அல்லது இகழப்படுகிறான்‌. நிர்ப்பந்தத்தின்‌ விளவாகவோ 
அல்லது அறியாமையினாலோ அவன்‌ புரியும்‌ செயல்கள்‌ 
எல்லாம்‌ சுயேச்சையான செயல்களாகா. நிர்ப்பந்தத்தின்‌ 
கீழ்‌ ஆற்றப்படும்‌ செயல்களில்‌ செயலாற்றுபவனுக்கு 
இஷ்டபூர்வமான பங்கு கிடையாது ! தடுக்க முடியாத 


44 ஆட்சிக்‌ கலை 


வெளிச்‌ சக்தியின்‌ உந்துதலினால்‌ அவன்‌ உடல்‌ இயங்கு 
கிறது; அவ்வளவுதான்‌ ! ஆபத்தில்‌ ஆற்றப்படும்‌ செயல்‌ 
களில்‌, தன்னிச்சையான ஈடவடிக்கைகளின்‌ சாயல்‌ உள்‌ 
ளது! அத்தகைய செயல்களைக்‌ * கலப்படச்‌ செயல்கள்‌”? 
எனலாம்‌. அச்சத்தால்‌ செய்யப்படும்‌ செயல்களையும்‌ 
இவவகையில்‌ சேர்க்கலாம்‌. ஆயினும்‌, இவற்றில்‌ மன்னிக்க 
முடியாத செயல்களுமுண்டு ; புகழக்கூடியவையுமுண்டு. 
வெளித்‌ தூண்டுதலின்‌ விளைவாக, மகிழ்ச்சிக்காகவோ 
அல்லது உன்னத கோக்கங்களுகீகாகவோ இயற்றப்படும்‌ 
செயல்கள்‌ யாவுமே தன்னிச்சையான செயல்களேயாம்‌. 
தன்னிச்சையான செயலில்‌, செயல்புரிபவனே முக்கிய 
மான பாத்திரமாக விளங்குகிறான்‌. எனெனில்‌, அவனே 
யல்லவோ அச்செயலை, தன்‌ விருப்பப்படியே செய்கிறான்‌ ! 
அச்‌ செயல்‌,சமய சந்தர்ப்பங்களை உணர்ந்து செய்யப்பட்ட 
செயலேயாயினும்‌, தன்னிச்சையான செயலேயாகும்‌. 
நீதர்க்கெடுக்கப்பட்ட செயல்களைப்பற்றி அவர்‌ கூறு 
வதைக்‌ கவனிப்போம்‌. 
குழந்தைகள்‌, மிருகங்கள்‌ - இவை ஆற்றும்‌ செயல்‌ 
கள்‌ தன்னிச்சையானவையே. ஆயினும்‌, இச்‌ செயல்‌ 
களைத்‌ தேர்க்கெடுக்கப்பட்ட செயல்கள்‌ என்று அழைக்க 
முடியாது. விருப்பம்‌, பசி, அறிவு, ஆவல்‌, எண்ணம்‌- 
இவற்றிலிருந்து தோன்றுகின்ற செயல்களைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்படும்‌ செயல்கள்‌ ”” என்று மற்றவர்கள்‌ மதிக்க 
ரேர்கள்‌. ஆயினும்‌, அரிஸ்டாட்டில்‌ இந்தச்‌ செயல்‌ 
தேர்வை மிகத்தெளிவாக வரையறுக்கிருர்‌ : 
1. முடியாததை விரும்பலாம்‌; ஆனால்‌ அதைத்‌ 
தேர்ந்தெடுக்க முடியாது. 
ஏ. தனது சொந்தச்‌ செயல்‌ பலத்தால்‌ முடியாத 
காரியத்தைச்‌ செய்ய விரும்பலாம்‌ ; அதையும்‌ 
தேர்ந்தெடுக்க முடியாது. 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ ம்ம்‌. 


8. விருப்பம்‌ என்பது குறிக்கோளாகும்‌ ; தேர்௩ 
கெடுத்தல்‌ என்பது சாதனமாகும்‌. 


எது ஒருவனுடைய சக்திக்கு எட்டக்கூடியது, எதைச்‌ 
சாதிக்க முடியும்‌ என்பன பற்றித்‌ திர யோசித்த 
பின்பே செயலில்‌ இறங்க வேண்டும்‌. சாதனத்தைப்‌ 
பற்றியே சிந்தனை யிருக்கவேண்டுமேயன்‌ றி, முடிவான 
குறிக்கோளைப்பற்றியல்ல! அரிஸ்டாட்டில்‌ இதைப்பற்றிக்‌ 
குறிப்பிடுவது போல, 

“விருப்ப பூர்வமான நியாயத்தில்‌ அல்லது நியாயமான 
விருப்பத்தில்‌ செயலுக்கு அடிப்படை மனிதனே !?” இந்த உண்‌ 
மையை நன்கு கவனித்தே தீர யோசித்தே, தன்‌ சக்திக்‌ 
குட்பட்ட செயலையே மனிதன்‌ தேர்ந்தெடுக்க வேண்டும்‌. 

* இந்த விஷயத்தில்‌, அரிஸ்டாட்டில்‌, தமக்கு முந்தி 
வாழ்ந்திருந்தவர்களைக்‌ காட்டிலும்‌ முற்போக்காகச்‌ சிந்‌ 
தனை செய்திருக்கிறார்‌.” செயல்‌ தேர்தலை அவர்‌ சாதன 
மாகக்‌ கொள்றைர்‌. குணத்தைச்‌ சார்ந்த செயல்கள்‌ 
எவையும்‌ தன்னிச்சையானவையும்‌, தேர்ந்தெடுக்கப்பட்ட 
வையுமாகும்‌. ஆகையால்‌ நற்குணமும்‌, திக்குணமும்‌ 
அவனவன்‌ சக்திக்குட்பட்டவையே யாகும்‌! “எல்லா 
மனிதர்களும்‌ தத்தம்‌ கன்மையை காடியபோதிலும்‌, அவர்‌ 
களுக்கு எது நன்மை என்று தோன்றுகிறதோ அதற்கு 
அவர்கள்‌ பொறுப்பாளிகளல்ல” என்று கூறுவாருமுண்டு. 
அரிஸ்டாட்டில்‌ அப்படிக்‌ கூறுவாருக்குப்‌ பின்வருமாறு 
பதில்‌ அளிக்கிறார்‌ : I 

* மனிதன்‌ அவனது ஒழுக்க நிலைக்குப்‌ பொறுப்பாளி 
யெனில்‌, அவனுக்கு நன்மையெனத்‌ தோன்றும்‌ நிலைக்கும்‌ 
அவனே பொறுப்பாளியாகிறான்‌. அவன்‌ அவ்விதம்‌ இல்லை 
யெனில்‌, நற்குணம்‌ என்பது தீயகுணத்தைவிடத்‌ 
தன்னிச்சையானதெனக்‌ கூறமுடியாது. ஒவ்வொரு மனித 
னுடைய இறுதிக்‌ குறிக்கோளும்‌ மிர்ணயிக்கப்பட்டள்ளது. 


46 ஆட்சிக்‌ கலை 


இத்தகைய நிர்ணயமோவெனில்‌ இயற்கையாகவோஅல்லது 
வேறு வழியாகவோ எஏற்பட்டதாகுமே யொழிய, தேர்நீ 
தெடுக்கப்பட்டதல்ல.'” அரிஸ்டாட்டில்‌ இந்த அரசியல்‌ 
நீதியின்‌ மூலம்‌, சுதந்திர சங்கற்பக்‌ கருத்துக்குக கிட்டத்‌ 
தட்ட பக்கத்தில்‌ ரெருங்குகிறார்‌ / ஆனால்‌, இக்கருத்தைப்‌ 
பூர்த்தி செய்யாமல்‌ விட்டுவிடுகிறார்‌. தமது நற்செயல்‌ 
களுக்குமட்டும்‌ பொறுப்பேற்றுக்‌ கொண்டு, தவறுகளைத்‌ 
தட்டிக்‌ கழிக்கும்‌ மனிதர்களுக்குப்‌ பதில்‌ அளிக்கின்ற 
ரீதியில்‌ அவருடைய இந்த அரசியல்‌ நீதி அமைந்திருக்‌ 
இறதேயன்றி, சுதந்திர சங்கற்பக்‌ கருத்தைப்‌. பூரணமாக 
வலியுறுத்துவதாக அமைந்‌ திருகீகவில்லை/ 


தார்மீகக்‌ குணங்கள்‌ 


அரிஸ்டாட்டில்‌ இப்போது குணங்களைப்ப ற்றிய 
விவரமான ஆராய்ச்சி மூலம்‌, தமது “நடுத்தரக்‌ 
கொள்கை?” அல்லது மையவழியின்‌ தராதரத்தை உரை 
கல்லில்‌ உரைத்துப்‌ பார்க்கப்‌ புகுகிறார்‌. 

குணம்‌ என்பது, ஒருவகை உணர்ச்சியைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதும்‌, ஒரு குறிப்பிட்ட கூழ்கிலையில்‌ சரியான 
முறையில்‌ செயல்படுவதுமான ஒரு செயற்‌ போக்காகும்‌! 
குணங்களைப்‌ பின்வருமாறு பாகுபாடு செய்யலாம்‌: 


1. பயம்‌, மகழ்ச்சி, கோபம்‌ ஆகிய - “இழ்த்தர”? 
உணர்ச்சிகள்‌ தோன்றும்போது மனிதனுக்கு ஏற்‌ 
படுகின்ற மனப்பான்மையை யொட்டிய மூவகைக்‌ 
குணங்கள்‌. 

2... சமூகத்தில்‌ செல்வத்தையும்‌-பதவியையும்‌ நாடும்‌ 
மனிதர்கள்‌ சம்பந்தப்பட்ட நான்கு வகைக்‌ 
குணங்கள்‌, 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 47 


8. சமூகப்‌ பழக்கத்தால்‌ ஏற்படும்‌ மூவகைக்‌ 
குணங்கள்‌. 

4. குணங்கள்‌ என்றே சொல்லக்கூடாத இருவகைத்‌ 
தரங்கள்‌: 


இந்த இருவகைத்‌ தரங்கள்‌ சங்கற்ப நிலையைச்‌ 
சார்ந்தவையல்ல. இவைகளே நடுத்தர உணர்ச்சி நிலை 
களாம்‌. ஆயினும்‌, இவைகளில்‌ உணர்ச்சியைக்‌ குறிக்கின்‌ ற 
சங்கற்பம்‌. எதுவுமிருக்காது. இவைகள்‌, “உள்ளத்‌ 
தூண்டுதலால்‌ ஏற்படுகின்ற குணங்கள்‌”: என்று 
யூடிமியன்‌ ஒழுக்கவியல்‌ நூலில்‌ கூறப்பட்டுள்ளது. இத்‌ 
தரங்களின்‌ அடிப்படையில்தான்‌ மிதவாதம்‌, நீதிமுறை 
இவைபற்றிய அரிஸ்டாட்டிலின்‌ விளக்கவுரைகள்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கின்‌ றன. 

அரிஸ்டாட்டில்‌ பல லட்சியங்களை விரிவாக ஆராய்ச்‌ 
இிருக்கிருர்‌. அவை ஆத்மீகச்‌ சிறப்பைப்‌ பெறவல்ல 
வாய்ப்பையும்‌ அளித்திருக்றொர்‌. நடுத்தரக்‌ கொள்‌ 
கையைத்‌ திவிரமாக வற்புறுத்தும்‌ போக்கில்‌, அவர்‌, 
அதரும அம்சங்களின்‌ குறுக்கடுகளையும்‌ அம்பலப்படுத்தி 
யிருக்கிறார்‌. வீரம்‌ அல்லது தைரியம்‌, தன்மானம்‌, 
நகைச்சுவைபற்றிய அவரது இலக்கணங்கள்‌ பாராட்டத்‌ 
தக்கனவாக உள்ளன. வீரம்‌ அல்லது தைரியம்‌ பற்றிய 
அவரது ஆராய்ச்சியுரை இணையற்றதாகும்‌; இலக்கியச்‌ 
சுவை மிகுந்ததாகும்‌. 

வீரம்‌ அல்லது தைரியம்பற்றி அவர்‌ ஆராய்வதைக்‌ 
கவனிப்போம்‌. 


எல்லாத்‌ இமைகளையும்‌ கண்டு அஞ்சுவது இயற்கை 
தான்‌. சில விஷயங்களில்‌ பயம்‌ கொள்ளுவது நியாயமே. 
ஆயினும்‌, இப்‌ பயத்தைக்‌ கட்டுப்படுத்திக்‌ கொள்வது 
வீரமாகாது ; வறுமை, வியாதி, குடும்பத்துக்கு ஏற்படும்‌ 


48 ஆட்சிக்‌ கலை 


அவச்சொல்‌-இவைகளைக்‌ கண்டு அஞ்சக்கூ டாத; ஆனால்‌, 
அவற்றை அடக்கிக்கொள்வதில்‌ தைரியமில்லை ; எல்லா 
வற்றையும்விட, கொடுமையான பயமே மரணபயமாகும்‌/ 
அப்‌ பயத்தை விடுவதற்கே தைரியம்‌ வேண்டும்‌. மரணம்‌ 
எனில்‌, கடலில்‌ விழுவது அல்லது வியாதியால்‌ சாவது 
அல்ல; மிகவும்‌ உன்னதமான மரணத்தையே அது 

குறிக்கிறது? போர்க்களத்தில்‌ மரணமடைவது வீரம்‌ 
அல்லது தைரியமாகும்‌. வீரனும்‌ பயப்படுவான்‌ ; ஆனால்‌ 
அவ்வுணர்ச்சியை அவன்‌ அடக்கிக்‌ கொண்டுவிடுகிறான்‌. 
நற்குணத்தைச்‌ சார்ந்இடும்‌ லட்சியத்துக்காக அவன்‌ 
எப்போதும்‌ மரணத்தைத்‌ தழுவ முன்‌ வருவான்‌ ; 
ஏனெனில்‌ அவன்‌, தார்மீக முறையில்‌, லட்சியத்தை 
எய்த, தகுந்த சாதனத்தைத்‌ தேர்ந்கெடுத்துக்‌ கொள்ளும்‌ 
போது, அவனை மரணபயம்‌. பீடிப்பதில்லை. ஈற்செயலின்‌ 
“மேன்மை'யைச்‌ இந்திப்பகாலேயே அவனுக்கு இந்தச்‌ 
செயல்‌ சக்தி ஏற்படுகிறது. 


இந்தத்‌ தார்மீக வீரம்‌ அல்லது தைரியத்தைச்‌ தவிர 
வேறு ஐக்துவகை வீரங்களைப்‌ பற்றியும்‌ அரிஸ்டாட்டில்‌ 
குறிப்பிடுகிறார்‌ : 
1. கெளரவங்களையடைய அபாயங்களை எதிர்த்து 
நிற்கும்‌ துணிவெனும்‌ அரசியல்‌ வீரம்‌ அல்லது 
தைரியம்‌. 


ி. ராணுவப்படை வீரர்கள்‌ தங்கள்‌ தொழிலில்‌ 
காட்டுகின்ற அனுபவ வீரம்‌ அல்லது தைரியம்‌. 


9. கோபம்‌. அல்லது வேதனையிலிருக்து எழுகின்ற 
வீரம்‌ அல்லது தைரியம்‌ - இது இயற்கையான து; 
இர்து வீரத்தை நல்ல ரோக்கதீதிற்குப்‌ பயன்‌ 
படுத்தினால்‌,இது உண்மை வீரமாக, தைரியமாகக்‌ 
கருதப்படும்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 49 


4. ஏமாற்றத்தின்‌ விளைவாக எழுகின்ற வீரம்‌ 
அல்லது தைரியம்‌. 

8. அறியாமையினால்‌ விளைகின்ற வீரம்‌ அல்லது 
தைரியம்‌. 


பிதவாதம்‌'? பற்றிய அவருடைய அபிப்பிராயங்‌ 
களையும்‌ ஆராய்வோம்‌ : 

இது இன்ப-துன்பங்களைச்‌ சார்ந்த குணமாகும்‌! 
ஆயினும்‌, இது இன்பத்துடன்தான்‌ அதிகத்‌ தொடர்பு 
கொண்டிருக்கிறது; மேலும்‌, மகிழ்ச்சியை அனுபவிக்‌ 
காததால்‌ ஏற்படுகின்ற வேதனைத்‌ தொடர்பையும்‌ இது 
கொண்டிருக்கிறது. இக்கிலையில்தான்‌ “மிதவாத? த்தின்‌ 
மூலம்‌ வெளிப்படுகன்ற நடுத்தரக்‌ கொள்கை முறிந்து 
விடுவதைக்‌ காண்கிறோம்‌. 

தன்னடக்கத்திற்கு எதிரிடையானது தன்னடக்க 
மில்லாமை ஆகும்‌) குறைபாடு என்பது கெட்ட குண 
மன்று; குறைபாடு, சுபாவமான உணர்வின்மையின்‌ 
விளைவால்‌ ஏற்படுவதாகும்‌; துறவு என்பது, உணர்ச்சிக்‌ 
குக்‌ €ழ்படிவதல்ல : ஒரு வீதி செய்துகொண்டு, அதற்குக்‌ 
கட்டுப்படும்‌ நீதியில்‌ உணர்ச்சியை அடக்கிக்‌ கொள்ளும்‌ 
நிலையே துறவு நிலையாகும்‌! 


பெருந்தகை மாண்பு 

தகுதியான பெருமையையோ அல்லது தன்மானத்‌ 
தையோ இந்நிலை குறிக்றெது. குணங்களுக்குள்‌ 
இதற்குத்‌ தனியான மதிப்பும்‌ சிறப்புமுண்டு. ஒருவரை, 
பெருந்தகை மாண்புள்ளவர்‌ என்று எப்போது அழைக்‌ 
கிறோம்‌? பாசபந்தங்களையும்‌, துறவையும்‌ சமமாகப்‌ 
பாவிப்பவரையே பெருந்தகை மாண்புள்ளவராக ஏம்‌ 
போம்‌. எந்தவிதப்‌ புகழும்‌ அல்லது ஈல்லவர்‌ அளிக்கும்‌ 


50 ஆட்சிக்‌ கலை 


அத்தனை கெளரவங்களுங்கூட அவருடைய அடக்கம்‌ 
நிறைந்த உணர்ச்சியிலோ,வாழ்விலோ எவ்விதச்‌ சலனத்‌ 
தையும்‌ ஏற்படுத்தா. அவர்‌ அபாயத்தை வரவேற்பவ 
ரல்லர்‌. ஆயினும்‌, ஆபத்து வருங்கால்‌ அவர்‌ தம்‌ உயிரை 
யும்‌ பொருட்படுத்தமாட்டார்‌. தம்மிடம்‌ நன்மையைப்‌ 
பெறுறெவர்களிடம்‌ பரிவுகாட்டுவார்‌. புகழைத்‌ கேடி 
அவர்‌ ஓடுபவரல்லர்‌. ஆனாலும்‌, உன்னதச்‌ செயலைச்‌ 
செய்யவே வீரைவார்‌. அவர்‌ காட்டுகின்ற அன்பிலோ 
அல்லது அவர்‌ கொள்ளுகின்ற பகையிலோ அல்லது 
அவரது சொல்லிலோ, செயலிலோ இவை எதிலுமே 
ர கசியமிருக்காது. 


நீதிமுறை: 


நீதிமுறையை, அரிஸ்டாட்டில்‌, இருவகைப்படுத்‌ இக்‌ 
கூறுகிறார்‌ : 


1. சட்டப்படியான நீதிமுறை. 


எ. எது நியாயமானதோ-சமமானதோ அந்த நீதி 
முமை. 


கிரேக்கர்கள்‌, பின்னாளில்‌ நீதியெனில்‌ தருமம்‌ என்றனர்‌! 


சாதாரண வழக்கில்‌, பிரதிவா தி தனி ஈபருக்கே தவறு 
இழைக்கிறான்‌ ; ஆனால்‌, கடுங்‌ குற்றச்சாட்டு வழக்க்லோ, 
எதிரி, ஈகரம்‌ பூராவுக்குமே தவறு இழைப்பவனாக இருக்‌ 
றோன்‌. “சட்டம்‌ மனித வாழ்க்கை பூராவையும்‌ பரிபா 
லிக்க வேண்டும்‌”? என்றோர்‌ அரிஸ்டாட்டில்‌. ஏனெனில்‌, 
எல்லா மனிதரும்‌ உன்னத நோக்கத்துக்காகவே செயல்‌ 
புரிவதென்ற மன உறுதியைப்‌ பெற்றுவிட முடியாது; 
சட்டத்துக்குக்‌ கட்டுப்பட்டு நடப்பது மூலம்‌ நீதிக்கு 
எல்லோரும்‌ மதிப்பைத்‌ தருவதில்லை; இந்த நீதியே நற்‌ 
குணமாகும்‌ என்ற கருத்தை எல்லோரும்‌ கொள்வதில்லை. 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 51 


ஆகவே, :குறிப்பிட்ட்‌ நீதி'யை அரிஸ்டாட்டில்‌ முக்கியமாக 
வற்புறுத்துறொர்‌. நல்ல பொருள்களை ஒருவன்‌ அளவுக்கு 
மீறி எடுத்துக்‌ கொண்டால்‌ அவனை, நீதிக்கு மதிப்புத்‌ தரும்‌ 
மனிதனாகப்‌ பாவிக்க முடியாது. பேராசையே பெரும்‌ 
அர்க்குணமாகும்‌. இதைக்‌ குறிப்பாக “அநீதி” என்று 
அழைக்கலாம்‌ / 
அவருடைய “குறிப்பிட்ட நீதியும்‌ இருவகைப்படும்‌ : 
1. பிரஜைகளிடையே செல்வத்தையும்‌, கெளரவத்‌ 
தையும்‌ வினியோகிக்க வழிசெய்கின்‌ ம வினியோக 
பூர்வ நீதி. 
ஏ. மனிதருக்குள்‌ உறவு முறைகளை ஒழுங்குபடுத்த 
உதவு&ன்‌ ற சீர்திருத்த நீதி. 


மற்றொரு-மூன்றாம்‌ வகை நீதியைக்‌ கூட, பின்னாளில்‌ 
அரிஸ்டாட்டில்‌ சேர்த்திருக்கிறார்‌. இதை, விகிதாசார 
பூர்வ நீதி என்று அழைக்கலாம்‌. விதொசாரப்படியிலான 
சில எண்ணிக்கைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு நீர்‌ 
ணயிக்கப்பட்ட உறவுகளைப்‌ பற்றியது இந்த நீதியாகும்‌. 
இம்மூவகை நீதிகளும்‌ பல்வேறு லட்சியங்களை நிலைநாட்டு 
இன்றன. மேலும்‌, விகிதாசாரத்தையோ அல்லது பரஸ்‌ 
பரத்‌ தன்மையையோ பொறுத்தில்லாமல்‌, வேறு விதங்‌ 
களிலும்‌ பல நீதி லட்சியங்கள்‌ ஸ்தாபிக்கப்படுகின்‌ றன. 


வினியோக பூர்வ நீதி யென்பது, கிரேக்கர்களுக்குத்‌ 
தனிப்பட்டதொரு அம்சமாகும்‌. அவர்கள்‌, பிரஜைகளை 
ராஜாங்கத்தின்‌ பங்குதாரர்களாக மதித்து வந்தனர்‌. புது 
ராஜ்யத்தில்‌ பிரஜைகளிடையே நிலத்தைப்‌ பகிர்ந்து 
கொள்ளும்‌ வழக்கம்‌ இருந்தது. அவர்கள்‌ , ஒவ்வொருவரும்‌ 
நிலத்தைப்‌ பகிர்ந்து கொள்ளுவதற்நாக எவ்வளவு முதல்‌ 
போடுகிருர்களோ அந்த விதொசார அடிப்படையில்‌ 
லாபத்தையும்‌ அவர்களுக்குப்‌ (பங்குதாரர்களுக்கு) 


52 ஆட்சிக்‌ கலை 


பகிர்ந்து வினியோகிக்கும்‌ முறையை அரிஸ்டாட்டில்‌ 
சிட்தித்‌ திருக்க வேண்டும்‌ ! 

சுதந்திர அந்தஸ்து, செல்வம்‌, ஈற்குடிப்‌ பிறப்பு 
அல்லது நற்குணத்தை அளவுகோலாகக்‌ கொண்டு பதவி 
களையும்‌, கெளரவங்களையும்‌ வினியோகிக்கும்‌ அரிஸ்‌ 
டாட்டிலின்‌ : நீதி” அவரது 4 அரசிய லில்‌ முக்கியமாகத்‌ 
இகழ்கிறது! “ பதிலுக்குப்‌ பதில்‌ ” பெறும்‌ பரிவர்த்தனை 
நீதி அல்லது வர்த்தக நீதியையும்‌ அரிஸ்டாட்டில்‌ எடுத்துக்‌ 
காட்டுகிறார்‌. இதை அவருடைய பொருளாதார நீதி என்று 
கூட அழைக்கலாம்‌. அரிஸ்டாட்டில்‌, அரசியலைப்‌ 
போலவே, பொருளாதாரத்‌ துறையிலும்‌ வழிகாட்டியாக 
இருந்‌ திருக்கிறொர்‌ என்பதையே இது காட்டுகிறது! 

அரிஸ்டாட்டிலின்‌ ராஜதந்திரி, கெளரவங்களையும்‌, 
பதவிகளையும்‌, வெகும திகளையும்‌ பகர்ந்தளிக்கிறான்‌;) அவ 
ருடைய நீதிபதி கஷ்டஈடுகளைத்‌ இீர்மாணிக்கிறான்‌ ! அவரு 
டைய உற்பத்தியாளன்‌ அல்லது விவசாயி, நியாயவிலைக்குத்‌ 
தன்‌ பண்டங்களை விற்கிறான்‌ ! இம்மூவகை மக்கட்‌ பிரி 
வினரும்‌ நீதியூறைப்படி நடப்பதாக அரிஸ்டாட்டில்‌ சித்‌ 
'இரிக்றொர்‌ ! அரிஸ்டாட்டில்‌, இங்கும்‌ தமது நடுத்தரச 
கொள்கையை நிலைகாட்டத்‌ தவறவில்லை! அநீதியாக 
கடப்பது, அநீதியாக கடத்தப்படுவது - இவற்றுக்கடை 
யில்‌ நடுகிலையாக கடப்பதுதான்‌ நீதியெனும்‌ செயல்‌ 
ஆகும்‌. 

அரசியலுக்குட்பட்ட நீதியைப்பற்றியும்‌, அரசியலுக 
குப்‌ புறம்பான ரீதியைப்பற்றியும்‌ அரிஸ்டாட்டில்‌ 
குறிப்பிடுிறோர்‌. 

சுதந்திர ராஜாங்கத்தில்‌, சுயதேவைப்‌ பூர்த்தியை 
நிலைநாட்டும்‌ நோக்கத்துடன்‌ சுயேச்சையாகவும்‌, சம 
மான பங்குதாரர்கள்‌ என்ற உணர்ச்சியுடனும்‌ வாழ்ந்து 
வருகின்‌ றவர்‌ களுக்குள்‌ இருந்துவரும்‌ நீதியை, அரசியலுக்‌ 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 58 


குட்பட்ட்‌ நீதியென அரிஸ்டாட்டில்‌ கருதுகிருர்‌. - இரண்‌ 
டாவதாக, இயற்கையான நீதிக்கும்‌ சம்பிரதாய நீதிக்கும்‌ 
இடையே நடுத்தரமாக இருக்கின்ற நீதியாகும்‌. இதற்குள்‌ 
எல்லோரும்‌ ஒப்புக்கொள்ளும்‌ உரிமைகளும்‌, கடமை 
களும்‌ உள்ளன. அத்துடன்‌, ராஜாங்கம்‌ சட்டமூலம்‌ 
விதிக்கன்ற உரிமைகளும்‌, கடமைகளும்‌ உள்ளன. 

நீ தமுறையை, சம்பிரதாயமாகக்‌ கொள்வதை அரிஸ்‌ 
டாட்டில்‌ அடியோடு எ திர்க்றொர்‌. 

நீதிமுறையின்‌ * ஜீவன்‌ என்னவென்பதையும்‌ 
அரிஸ்டாட்டில்‌ குறிப்பிடாமல்‌ இருக்கவில்லை. அவர்‌, 
கிரேக்க நியாயஸ்தலங்களைக்‌ கருத்திற்கொண்டு தமது 
நீ திமுறைவழியை வகுத்தாரென்றாலும்‌, அவருடைய நீதி 
லட்சியம்‌ ஒழுக்கத்தைச்‌ சார்ந்ததாகவே இருப்பதைக்‌ 
காண்கிறோம்‌. வெறும்‌ சட்டத்தை மட்டும்‌ அவரது நீதி 
முறை வற்புறுத்தவில்லை! சட்டரீதியைக்‌ காட்டிலும்‌, 
நியாயமே மேம்பட்டதென்று அவர்‌ கருதுொர்‌. “சட்‌. 
டம்‌ தவறு செய்யும்‌ போக்கில்‌ திருந்தியும்‌ விடுகிறது ” 
என்பது அவருடைய அறிவுரையாகும்‌ / 


அறிவியல்‌ குணங்கள்‌ 

தார்மீக குணங்களை வரையறுத்த அரிஸ்டாட்டில்‌, 
அறிவியல்‌ குணங்களையும்‌ சித்தாந்தப்‌ படுத்தத்‌ தவற 
வில்லை. 

நியாயப்படி நடப்பவனே குணவான்‌ ! குணத்திற்‌ 
கேற்ப நடக்கும்‌ ஆத்மாவின்‌ செயலே இன்பமாகும்‌. 
செயலுக்குக்‌ கர்த்தாவான மனிதன்‌, ஆசையும்‌ - பகுத்தறி 
வும்‌ கலந்தவன்‌ ; சத்தியம்‌ என்பது லட்சியமாகும்‌ ; அதை 
காடுவதற்குக்‌ குணமே சாதனமாக இருக்க வேண்டும்‌. 

ஈன்கு ஆலோசிக்கும்‌ தன்மையே அனுபவ விவேக 
மாகும்‌. எது ஈன்மை? எது தீமை என்பதைக்‌ கண்ட றிய 


54 ஆட்சிக்‌ கலை 


உதவுகின்ற உண்மையான மனோரபிலையைத்தான்‌ இந்த 
அனுபவ விவேகம்‌ குறிக்கிறது. விஞ்ஞானத்தின்‌ கோட்‌ 
பாடுகளை உடனே கண்டுகொள்ளும்‌ தன்மை சூட்சும 
அறிவில்‌ அடங்கியுள்ளது. தர்க்க நியாயத்தைக்கொண்டு 
இந்தத்‌ தன்மையைப்‌ பெற்றுவிட முடியாது. சூட்சும 
ஞானமும்‌, விஞ்ஞான உணர்வும்‌ கலந்த நிலைக்குத்தான்‌ 
தத்துவ விவேகம்‌ என்று பெயர்‌. உயர்ந்த லட்சியங்களை 
நோக்கி உருவாகும்‌ இந்த நிலையின்‌ சக்தி அற்ப 
சொற்பமல்ல ! 

நியாயமான விதி எப்படி உருவாகிறது என்பதையும்‌ 
அரிஸ்டாட்டில்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிருர்‌. அனுபவத்‌ 
தால்‌ உயர்நீத விவேகிகளின்‌ ஆழ்ந்த ஆலோசனை களின்‌ 
விளைவாக உருவாடன்‌ ற செயல்வழி மூலமே, மனித வாழ்க்‌ 
கையின்‌ லட்சியத்தை எய்தலாம்‌. அதுவே சரியான விதி 
யாகும்‌; அதையொட்டி நடப்பதே தார்மீகக்‌ குணப்‌ 
பண்புமாகும்‌ / 


புலனடக்கமும்‌, அடக்கமின்மையும்‌ 

கெட்ட விருப்பங்களுக்கு இடங்கொடாமலிருக்கும்‌ 
குணப்பண்பையே மிதவாதம்‌ குறிக்கிறது. அமித 
வாதமோவெனில்‌-உணர்ச்ச வேகத்திற்குப்‌ பணிந்துவிடும்‌ 
ஒரு தீய உணர்ச்சிப்‌ போக்காகும்‌. 

புலனடக்கம்‌ என்பது, புலன்களின்‌ கட்டுப்படாத 
உணர்ச்சிகளையெல்லாம்‌ விதிக்குக்‌ ஒழ்‌ கட்டுப்படுத்துவ 
தாகும்‌. உணர்ச்சி வேகம்‌ தாங்காமல்‌ பாசத்தாலோ அல்‌ 
லது பலவீனத்தாலோ பணிந்துவிடுவதே புலன்‌ அடக்க 
மின்மையாகும்‌. புலனை அடக்க வொண்ணாதவன்‌, தனது 
செயல்‌ தீயது என்று தெரிந்தே, அச்‌ செயலிலேயே ஈடுபடு 
கிறான்‌. அரிஸ்டாட்டில்‌ இதுபற்றிக்‌ கூறுகையில்‌, “புலனை 
அடக்க வொண்ணாதவன்‌ அல்லது புல்னடக்கமில்லா தவன்‌ 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 55 


அறிவு தவறியதன்‌ விளைவாக, தான்‌ அவ்வாறு கடக்க 
வில்லை என்பதையோ, பலவீனமான சங்கற்பத்தின்‌ விளை 
வாகவே அவ்வாறு நடக்க நேரிடுகிறது என்பதையோ, 
அறிந்து கொள்ளவில்லை” என்று குறிப்பிடுவதைக்‌ கவ 
னிக்க வேண்டும்‌ / 


இன்பம்‌ 

புலன்கள்‌ யாவுமே ஆரோக்யெ நிலையில்‌ இருக்கை 
யில்‌, ஈன்மையை நாடிச்‌ செயல்‌ ஆற்றுகையில்‌ ஒருவித 
உவகை உண்டாகிறது. அதுவே இன்ப உணர்ச்சியாகும்‌. 
ஆயினும்‌ அந்த உணர்ச்சியும்‌ சிந்தனைக்குப்‌ பொருந்தி 
யிருக்க வேண்டும்‌. சிந்தனைக்குப்‌ பொருந்தி இருக்கின்ற 
அந்த உவகை உணர்ச்சியிலேதான்‌ இன்பம்‌ புன்னகை 
தவழக்‌ காட்சி தருகிறது! எல்லா இன்பங்களும்‌ இன்ப 
மாக இருப்பதற்குக்‌ காரணம்‌, அவற்றின்‌ கன்மை அம்சமே 
யாகும்‌; அவை இன்பங்கள்‌ என்பதால்‌ மட்டும்‌ 
அல்ல. இதை நல்ல மனிதன்‌ முடிவு செய்ய முடியும்‌ / 


கட்பு 

கிரேக்கரிடையே நட்புக்கு விரிவான இலக்கணம்‌ 
உண்டு. “இரண்டு பேரிடையே பரஸ்பரம்‌ ஏற்படும்‌ எந்தக்‌ 
கவர்ச்சியும்‌ நட்பின்‌ வடிவமாகும்‌' எனக்‌ கிரேக்கர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. அரிஸ்டாட்டிலின்‌ ஓமுக்க முறை பூரா 
வும்‌ தனி ஈபரிடம்‌ குடிகொண்டிருகீகிறது; அவருடைய 
நீதி முறையிலும்‌, பிறருடைய உரிமைகளுக்கு மதிப்புத்‌ 
தரும்‌ கோட்பாடு வலியுறுத்தப்பட்டிருக்கறது. ஈண்பன்‌ 
ஒருவன்‌ தன்னிடம்‌ காட்டும்‌ அன்பைக்‌ காட்டிலும்‌ அவன்‌ 
அந்த நண்பனிடம்‌ வைக்கவேண்டிய அன்பே அவசிய 
மானது என்ற நீதியும்‌ வகுக்கப்பட்டிருக்கிறது ! “தன்‌ 
னுடைய மகிழ்ச்சிக்கான சாதனமே நட்பு எனக்‌ கொள்‌ 


56 ஆட்சிக்‌ கலை 


வதைவிட, நட்புக்காகவே நட்பு எனக்‌ கருதி ஈல்லெண்ணங்‌ 
காட்டி. வாழ்வதே பெருமையான - வாழ்வாகும்‌. சிறந்த 
வாழ்க்கைக்கு உதவிபுரியும்‌ ஈட்பே மேலான கஈட்பாகும்‌. 
இளமையில்‌ யோசனை சொல்வான்‌; முதுமையில்‌ காக்க 
வருவான்‌; வளரும்‌ தருவாயில்‌, உத்தமச்‌ செயல்களைப்‌ 
புரிய வாய்ப்பளித்து, சீரிய சிக்தனைக்குத்‌ துணைபுரிவான்‌. 
அவனே உத்தம நண்பன்‌ ஆவான்‌.” 

“நல்லவனை, நல்லவன்‌ என்பதற்காக கேசிப்பதுதான்‌ 
நட்புக்கு அடிப்படை” என்பது அரிஸ்டாட்டிலின்‌ 
அணிபு. 

“தான்‌” என்னும்‌ மனோஙிலை, தேக்கநிலையைக்‌ குறிப்ப 
தன்று; அதற்கு மாறாக, இந்த நிலை இடைவிடாமல்‌ 
விரிந்துகொண்டே போகும்‌ இயக்கத்தன்மை வாய்ந்த 
தாகும்‌ . தன்னுடை ஈண்பனையே தனது “ புறச்‌ சொருபம்‌” 
என்று மனிதன்‌ மதிக்கலாம்‌. அல்லது தன்னில்‌ ஒரு அங்க 
மாகவே கூடக்‌ கருதலாம்‌. இவையெல்லாம்‌ அவனுடைய 
வியாபகநிலையையே குறிக்கின்றன ! ஒருவனது ஈண்பன்‌ 
அவனது வியாபகம்‌ அல்லது விஸ்காரமே எனலாம்‌! 
இங்கே அரிஸ்டாட்டிலின்‌ பகுத்தறிவு பரிமளிப்பதைப்‌ 
பாரீர்‌! மனிதனிடம்‌ குடிகொண்டுள்ள பகுத்தறிவை 
மேலதிகாரம்‌ என்றும்‌ கருதலாம்‌. 


லட்சிய வாழ்க்கை 

அரிஸ்டாட்டில்‌, இதுவரை, லட்சிய வாழ்க்கைக்கான 
அஸ்‌ திவாரத்தையும்‌, பின்பு அடிக்கட்டிட த்தையும்‌ எழுப்‌ 
பியதைக்‌ கண்டோம்‌. இப்போது, அவர்‌ தாம்‌ எழுப்பிய 
கட்டிடத்திற்குச்‌ சிகரம்‌ அமைக்கப்‌ போகிறார்‌! 
கவனியுங்கள்‌. 

“ இன்பமென்பது செயலின்‌ வடிவமாகும்‌. ஆனால்‌ 
அந்தச்‌ செயலோ குணத்தைச்‌ சார்ந்த செயலாகும்‌. ஆத்‌ 


அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்கவியல்‌ 57 


மாவின்‌ குணச்‌ சிறப்புகளிலிலிரும்து அரும்பும்‌ தத்து 
வார்த்த விவேகமும்‌, கற்பண்புகளும்‌ ஆகும்‌. கன்மை 
பயக்கவல்ல ஈற்பண்புகள்‌ ஆகும்‌! தவம்‌ அல்லது ஆத்ம 
விசாரணைக்கு தத்துவார்த்த விவேகம்‌ வழிசெய்யும்‌. அத 
னால்‌ ஆனந்தம்‌ ஏற்படுகிறது. மனிதனின்‌ திறமையை 
எடுத்துக்‌ காட்டுகின்ற செயல்களில்‌ இதுதான்‌ தலைசிறந்த 
செயலாகும்‌. இதுவே எல்லாப்‌ பொருள்‌ களையும்விடச்‌ 
சிறந்தது; மாறுதல்‌ அற்றது; நிலையானது. அற்புதமான 
அாய்மையும்‌-— நிலைத்த தன்மையும்‌ வாய்ந்த இன்பத்தை 
அடைய இது வழி செய்கிறது! 

இந்த இன்பமோ அல்லது இது தரும்‌ ஆனந்தமோ 
இன்பத்திற்காகவே அல்லது ஆனந்தத்துிற்காகவே அனு 
பவிக்கப்படுகிறது. 


உடலும்‌, ஞானமில்லாத அஆதீமாவும்‌,- பகுத்தறி 
வும்‌ கலக்திருப்பவனே மனிதன்‌ ! அதனால்‌, அவனால்‌ இந்த 
லட்சய-தவ வாழ்க்கையைக்‌ கைப்பிடிப்பது கடினம்‌. 
ஆயினும்‌, அவனிட்ம்‌ “தெய்வாம்சம்‌?” குடிகொண்டிருந்தால்‌ 
மட்டுமே அவனால்‌ அம்‌ மேம்பட்ட. வாழ்வைப்‌ பின்பற்ற 
மூடியும்‌. 

“ராஜ தந்திரியும்‌, வீரனும்‌ உன்னத வாழ்க்கையை 
மேற்கொண்டிருக்கலாம்‌. ஆனால்‌, அவ்வித வாழ்க்கையை, 
அவர்கள்‌, ஒழுக்கமான வாழ்க்கையாகக்‌ கருதுவது 
கூடாது. அவ்வாறு கருதுவதால்‌ அவர்கள்‌ மடையர்‌ 
களாகி விடுவர்‌! லட்சிய வாழ்க்கையை மேற்கொள்ள 
இயலாதவர்கள்‌, சிறிய அளவில்‌ தம்முள்‌ குடிகொண் 
டிருக்கும்‌ சிறப்பியல்புகளைக்‌ கொண்டு வாழ்க்தாலே 
போதும்‌! அதுவே “நித்திய வாழ்வைத்‌ தொடுவது 
போலாகும்‌! அவர்களே ஆனந்தங்காணும்‌ மனிதர்களாம்‌/?? 

இரண்டாம்‌ பட்சமான, இன்ப வாழ்வையும்‌ அரிஸ்‌ 
டாட்டில்‌ எடுத்துரைக்றொர்‌. அதை, அவர்‌ காட்டும்‌ 

4 


58 ஆட்சிக்‌ கலை 


“ மானுட்‌ ஆனந்த நில்‌?” எனக்‌ கருதலாம்‌! அந்த அனந்த 
வாழ்க்கை நிலையிலும்‌, ஒழுக்க ரீதியான வாழ்வே அமை 
கிறது! தார்மீகக்‌ குணச்சிறப்பும்‌, அனுபவ விவேகமும்‌ 
கலந்த வாழ்வுச்‌ சோலையில்‌ மலருவது இன்பமேயன் றி 
வேறொன்றுமில்லை! தார்மிக மனப்பண்பே-குணப்பண்பே 
அறிவான செயல்களுக்கு வழி செய்கிறது; ஐம்புலன்‌ 
களின்‌ உணர்ச்சிகளையும்‌ ஆட்கொள்ளுகின்ற தணி பர்‌ 
வாழ்க்கையிலும்‌ இன்பம்‌ மலர்கன்‌ றது! 

உயரிய கலைகள்‌, மதம்‌, விஞ்ஞானம்‌, வேதாந்த சித்‌ 
தாந்தங்கள்‌, இயற்கைத்‌ தத்துவம்‌--இவை அனை த்தையும்‌ 
பற்றிய தத்துவ விசாரத்தையே லட்சிய வாழ்க்கை 
என்கிறார்‌ அரிஸ்டாட்டில்‌. 

யூடிமியன்‌ எதிக்ஸ்‌”” என்ற, தொகுக்கப்பட்ட 
அவரது ஒழுக்கவியல்‌ நூலில்‌, லட்சிய வாழ்க்கைக்குப்‌ 
பீன்‌ வரும்‌ இலக்கணம்‌ கூறப்பட்டுள்ளது :-- 

“ ஆண்ட்வனை பூஜித்துச்‌ சிந்தனை செய்து வாழ்வதுதான்‌ 
லட்சிய வாழ்க்கையாகும்‌ !”” 


ஆரும்‌. அத்தியாயம்‌ 
அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 


முந்தைய அத்தியாயத்தில்‌, அரிஸ்டாட்டிலின்‌ ஒழுக்க 
வியலைப்பற்றி ஓரளவு தெரிந்துகொண்டோம்‌. இப்‌ 
போது அவருடைய  அரசியலைப்பற்றிய ஆராய்ச்சி 
தொடங்குகிறது. * அரிஸ்டாட்டிலைப்‌ பொறுத்தமட்டில்‌, ஒழுக்க 
வியல்‌, என்பது சமூகவியலேயர்கும்‌$ அரசியல்‌, என்பது 
ஒழுக்கவியலே யாரும்‌? என்பதை, இந்த இடத்திலும்‌ 
மனதிலிறுத்திக்‌ கொண்டாக வேண்டும்‌. இவவிரண்டை 
யும்‌ சேர்த்தே ஆராய வேண்டியிருக்கிறது. அவரது ஆட்‌ 
_ சிக்‌ கலையைப்பற்றிப்‌ பூரணமாகத்‌ தெரிந்துகொள்ள இப்‌ 
படித்தான்‌ இரண்டையும்‌ சேர்த்தேதான்‌ ௮ ராயவேண்‌ டு. 
யிருக்கிறது. 
| இனி, அவருடைய அரசியலைப்பற்றி ஆராய்வோம்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌, அடிப்படையான தத்து 
வங்களையும்‌--ஓழுக்க முறைகளையும்‌ கொண்டதாக இருப்‌ 
பதைக்‌ கவனிக்கவேண்டும்‌. அவர்‌ கூறும்‌ லட்யெ வாழ்க்‌ 
கைக்கு ஏற்றபடியே அது அமைந்திருக்கிறது. லட்சிய 
வாதத்தைப்‌ பின்பற்றும்‌ அவர்‌, பிரத்தியட்ச போக்கத்‌ 
தையோ அல்லது இக்லோக வாழ்க்கையின்‌ பல்வேறு அம்‌ 
சங்களையோ புறக்கணித்துவிடவில்லை என்பதையும்‌ கவ 
னிக்கத்‌ தவறக்கூடாது. 


அவரது அரசியல்‌ அல்லது ஆட்சிக்கலையைப்‌ பற்றிய 
ஆராய்ச்சி விவரங்களும்‌ — முடிவுகளும்‌ டல. 





60 


ஆட்சிக்‌ கலை 


களில்‌ எழுதப்பட்டுள்ளன. தமது ஆராய்ச்சி விவரங்‌ 
களையோ அல்லது முடிவுகளையோ அவர்‌ வரிசைப்படுத்‌ இத்‌ 
தொகுக்கவில்லை என்று கருதுவாருமுண்டு. ஆயினும்‌ 
நமக்கு, இங்கு அதைப்பற்றி அக்கரையில்லை. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ கட்டுக்கோப்பில்‌ ஜந்து 
நிலைகளைக்‌ காணலாம்‌ : 


1. 


குடும்பம்‌ 

ராஜாங்கத்துக்குக்‌ குடும்பமே காற்றங்கா 
லாகும்‌. அதனால்‌ குடும்பத்தைப்பற்றிச்‌ செவ்வனே 
தெரிந்துகொள்வது அவசியமாகிறது. அப்போது 
தான்‌ ராஜூங்கத்தின்‌ அமைப்பைத்‌ தெளிவாக 
ஆராய்கீதறிந்தகொள்ள இயலும்‌. (முதலாவது 
புத்தகம்‌). 
லட்சிய பூர்வமான காமன்வெல்த்‌; அல்லது பொது 
நல ராஜூங்கத்தை அமைப்பது பற்றிய யோசனை. 
இந்த அரசியல்‌ அமைப்புகளில்‌ மிகவும்‌ சிறந்தது 
எது என்பது பற்றிய விமர்சனம்‌ இங்கே வரு 
கிறது. (இரண்டாவது புத்தகம்‌) 


ராஜாங்கம்‌, பிரஜை, அரசியல்‌ அமைப்புகளின்‌ பாகுபாடு 
கள்‌. (மூன்றாவது புத்தகம்‌) 

மட்ட்மான அரசியல்‌ அமைப்புகள்‌ : (கான்காவது 
முதல்‌ ஆறாவது வரையுள்ள புத்தகங்கள்‌) 
லட்சியபூர்வ ராஜாங்கம்‌. (ஏழாவது, எட்டாவது 
புத்தகங்கள்‌ ) 


இதில்‌ இருபகுதிகள்‌ பூர்த்தி செய்யப்படவில்லை. 


மேலும்‌, 


ஏழாவது எட்டாவது புத்தகங்கள்‌ பழைய 


கொள்கைகளைப்‌ பின்பற்றி எழுதப்பட்டுள்ளன. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 61 


நான்கு, ஐந்து, ஆறாவது புத்தகங்களோ, செயல்‌ 
வழியை அதிகமாக வலியுறுத்‌ துன்‌ றன. இவைகளில்‌, 
லட்சியக்‌ குரல்‌ சற்றுக்‌ குறைவாகவே ஓலிக்கும்‌ / மிகவும்‌ 
ஓமுக்கக்‌ கேடுகளால்‌ சீர்குலைந்துவிடும்‌ ராஜாங்கத்தைக்‌ 
கட்டிக்‌ காக்கும்‌ முறை ஐந்தாவது புத்தகத்தில்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. இப்‌ புத்தகத்தைப்‌ படிப்பவர்களுக்கு, 
அரிஸ்டாட்டிலின்‌ “அரசன்‌” மாக்யெவெல்லியின்‌ அரசனுக்கு 
முன்னோடிபோலவே தோ ற்றமளிப்பான்‌! 


அரிஸ்டாட்டில்‌, 168 கிரேக்க அரசியல்‌ அமைப்பு 
களின்‌ வரலாறுகளைத்‌ தொகுத்‌ திருக்கறோர்‌ என்று அவரது 
வாழ்க்கை வரலாறுபற்றிய அத்தியாயத்‌ திலேயே குறிப்‌ 
பிடப்பட்டிருக்கிறது. ஈகர ராஜ்யத்தின்‌ முழு உருவ 
மும்‌ எப்படியெப்படி இருக்க வேண்டும்‌ என்பதைப்பற்‌ 
றிய விவரங்களில்‌ அவர்‌ கரைகண்டவர்‌ என்றே கூற 
வேண்டும்‌! அக்காலத்தில்‌ இரீஸ்தேசம்‌ பூராவிலும்‌ ஈகர 
ராஜ்யங்களே இருந்தன. அவைகள்‌ மூலம்‌ எவ்வளவோ 
படிப்பினைகளை உலகம்‌ அறிந்து கொண்டிருக்கிறது என்றா 
அம்‌ அது மிகையன்று. ஆயினும்‌, அவைகளேதாம்‌ 
கிரேக்க நாட்டின்‌ ஐக்கியத்தையும்‌, செல்வாக்கையும்‌ அழிப்‌ 
பதற்குக்‌ காரணமாக விருந்தன என்பதையும்‌ இங்கே 
குறிப்பிட்டேயாக வேண்டும்‌ / 


அவரது அரசியல்‌ சித்தாந்த பூர்வமான ஆட்சிக்கலை 
மின்‌ முழு அம்சமும்‌ அடிப்படைத்‌ தத்துவங்களின்‌ விளை 
வாகவே மலர்ந்திருக்கிறது ; சரித்திரத்தின்‌ வேர்க்‌ கால்‌ 
களில்‌ இருந்து தளிர்‌ த திருக்கிறது; நீதி முறையைத்‌ தழுவி 
யிருக்கிறது. அவர்‌, பகுதியைவிட முழு அம்சத்தை முக்‌ 
கயமாகக்கொண்டே. தமது அரசியலை நிர்ணயம்‌ செய்‌ 
திருக்கிறார்‌. மேலும்‌, அவருடைய லட்சியத்துடன்‌ 
பொருளின்‌ தன்மை ஒன்றியுள்ளது ; அவர்‌ வர்ணிக்கும்‌ 
ஆத்மாவிற்கு, உடலைவிட ஏற்றம்‌ அதிகம்‌; விருப்பத்தை 


02 ஆட்சிக்‌ கலை 


விட நியாயத்திற்கே அவர்‌ அதிகச்‌ சிறப்பை அளிக்கிறார்‌. 
தவிரவும்‌, அவர்‌ வரையறைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்‌ 
கறார்‌; அவருடைய சிந்தனைப்போக்கில்‌ நிதானம்‌ முக்கிய 
ஸ்தானத்தைப்‌ பெறுகிறது; முழு உருவத்தின்‌ உறுப்புக்‌ 
களுக்கும்‌, சிறு நிலைமைகளுக்கும்‌ இருக்கவேண்டிய ஏற்‌ 
றத்‌ தாழ்வுகளை நன்கு உணர்ந்தே, ஆழ்க்த ஆலோசனைக்‌ 
குப்‌ பின்பே, அவர்‌ தமது அரசியல்‌ முறையை வகுத்‌ திருக்‌ 
நறோர்‌ ; நன்கு. இணைக்கப்பட்ட சிந்தனைக்‌ கோவையின்‌ 
உருவகமாக அவரது அரசியல்‌ கருத்துக்கள்‌ அமைந்திருக்‌ 
கின்‌ றன. இது அரிஸ்டாட்டிலின்‌ அரசியலின்‌ தனிச்‌ 
சிறப்பாகும்‌ ! 


தமது அரசியல்‌ நூலின்‌ துவக்கத்திலேயே, : ராஜாங்‌ 
கம்‌ வெறும்‌ சம்பிரதாயத்தின்‌ மீது இயங்குகிறது £ என்ற 
கருத்தை அரிஸ்டாட்டில்‌ ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்‌. 
தவிரவும்‌, : ராஜாங்கத்திற்குப்‌ பிரஜைகளின்‌ விசுவாசத்தைக்‌ 
கோரும்‌ உரிமை இல்லை ? என்ற அபிப்பிராயத்தையும்‌ கண்‌ 
டிக்கறொர்‌. அதே சமயம்‌, சமூகங்களுக்கும்‌, ராஜாங்கது 
துக்கும்‌ உள்ள வேறுபாட்டையும்‌ புலப்படுத்தி, அரசிய 
லின்‌ உண்மைக்‌ குணத்தைத்‌ தெளிவாகவும்‌ காட்டுகிறார்‌. 


ஒவ்வொரு சமூகமும்‌ நன்மையை நாடியே அமைக்கப்‌ 
பட்டதாகும்‌. ஆகையால்‌, எல்லா சமூகங்களுக்கும்‌ 
உறைவிடமாகவும்‌, மகா சமூகமாகவும்‌ விளங்கும்‌ ராஜாங்‌ 
கம்‌ உன்னத நன்மையைக்‌ கருதியே அமைந்ததாகும்‌. 
இதுதான்‌ அரிஸ்டாட்டிலின்‌ குறிக்கோளாகும்‌. அவர்‌ 
பின்பற்றும்‌ நியாயவாதம்‌, அவரது அரசியல்‌ முறை 
பூராவிலுமே தனியான சிறப்பு அம்சமாகத்‌ திகழ்வதைக்‌ 
காணலாம்‌. உயிர்‌, சாதனம்‌, சமூகம்‌, இவற்றின்‌ 
தன்மையை இவற்றின்‌ லட்சியத்திலிருந்தே அறிய 
வேண்டும்‌ என்பது கோட்பாடாகும்‌. தனி மனிதனுக்கும்‌, 
மனித சமூகத்துக்கும்‌ நியாயத்தையொட்டிய வாழ்க்கை 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 68 


யும்‌, அறநெறியும்‌ நியதிகளாக இருக்க வேண்டும்‌. 
எந்தப்‌ பொருளின்‌ தன்மையும்‌ அதன்‌ மூலாதாரத்தில்‌ 
இல்லை ! அப்பொருள்‌ எந்த லட்சியத்தை நோக்கி உருவா 
கிறது என்பதைக்‌ கொண்டுதான்‌ குணம்‌ நிர்ணயமாகிறது. 

குணம்‌, ஒருவனது பிறப்பில்‌ இல்லை; அவனது லட்சி 
யத்தில்தான்‌ இருக்கறது / 

அரிஸ்டாட்டில்‌ குறிப்பிடும்‌ ராஜ்யம்‌ என்பதற்கு, 
நகரம்‌ என்றே. பொருள்‌ கொள்ளலாம்‌. பிலிப்ஸ்‌, 
அலெக்ஸாந்தர்‌ இவர்களின்‌ ஆட்சி உன்னத நிலையை எட்டி. 
யிருந்த காலத்தில்‌ அரிஸ்டாட்டில்‌ வாழ்ந்தார்‌ என்றாலும்‌, 
உயர்தர அரசியல்‌ வாழ்க்கையை அவர்‌ ஈகரங்களில்தான்‌ 
கண்டார்‌! அதனால்தான்‌, * சிறுகக்‌ கட்டிப்‌ பெருக 
வாழும்‌ ? நிலைதான்‌ மனித வாழ்க்கைக்கு ஏற்றதென்ற . 
கருத்து அவருடைய மனத்தில்‌ நிலைத்துவிட்ட தபோலும்‌ / 

சிறிய நகர ராஜ்யத்தில்‌ பிரஜைகள்‌ நெருக்கமாகப்‌ 
பழகலாம்‌; ராஜ்யாதிபதியைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ வாய்ப்பு 
எல்லோருக்கும்‌ எளிதாகவும்‌, அதிகமாகவும்‌ ஏற்படும்‌ ; 
ஆளவும்‌, ஆளப்படவும்‌ பிரஜைக்கு ஈன்கு தெரிந்து 
கொள்ளவும்‌ முடியும்‌. 


சமூகம்‌ என்ற கருவிலிருந்து உதித்ததே ராஜாங்க 
மாகும்‌. எனினும்‌ சமூகத்துக்கும்‌, ராஜாங்கத்துக்கும்‌ 
வேற்றுமை இருக்கலாம்‌; அந்த வேற்றுமையும்‌ அவ்வளவு 
தெளிவாக இல்லை 7 

மனிதன்‌ இருவித வயப்‌ ல உந்தப்பட்டுக 
கூட்டுச்‌ சேருகிறான்‌. 

அதனால்தான்‌ ஆணும்‌, பெண்ணும்‌ ஒன்றாகக்‌ கூடு 
கிறார்கள்‌. உடனேயே, தங்களைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டுமென்ற எண்ணமும்‌ ஏற்படுகிறது. அடிமையும்‌ 
ஆண்டையும்‌ சேருகிருர்கள்‌. அறிவும்‌ உடலுறுதுயும்‌ 


64 ஆட்சிக்‌ கலை 


அணைகொள்ளுகின்‌ றன. இவ்விதம்‌ குடும்பம்‌ தோன்று 
கிறது. இதில்‌ மூவர்‌ உறுப்பினர்‌. மனிதனுடைய அன்‌ 
மூடத்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்யவல்ல சங்கத்தை 
இயற்கை அமைத்துக்‌ கொடுக்கிறது. இந்தச்‌ சங்கமே 
குடும்பமாகும்‌; மூவரடங்கிய சமூகமாகும்‌. இது முதல்‌ 
நிலையாகும்‌. 

அடுத்த நிலையில்‌ கிராமம்‌ வருகிறது. பல குடும்பங்‌ 
களின்‌ தொகுப்பே அல்லது தொகுதியே கிராமமாகும்‌, 
அன்றாடத்‌ தேவைகளைக்‌ காட்டிலும்‌ அதிகமானவற்‌ 
மைப்‌ பூர்த்தி செய்கிறது அந்தக்‌ கிராமம்‌. பல குடும்பங்‌ 
களின்‌ அங்கமே அந்தக்‌ கிராமம்‌. ஆயினும்‌, கிராமத்தின்‌ 
அன்றாடத்‌ தேவைகளில்‌ அதிகமான தேவைகளை அரிஸ்‌ 
டாட்டில்‌ ஏனோ குறிப்பிடவில்லை. * ஓரே குலத்துஇத்த 
வர்கள்‌ ஒன்று சேர்ந்து, இயற்கையாக அமைத்துக்கொண் 
டதுகான்‌ கிராமம்‌ ?” என்று அவர்‌ கருதினார்‌. இத்தகைய 
கிராமத்தை, மனிதனுக்கும்‌ மிரு கத்துக்குமிடையே, ஒரு 
அரணாகவும்‌ அவர்‌ கருஇயிருக்கக்கூடும்‌ / 

மூன்றாவது நிலையில்‌, பல கிராமங்கள்‌ சேர்ந்த 
தொகுதி வருகிறது. “வாழ்வதற்காக ஒன்று சேர்ந்து, 
நல்வாழ்க்கையை லட்சியமாகக்‌ கொண்டு, இணைந்து 
வாழ்நீது, அகேகமாக அல்லது போதுமான அளவு தன்‌ 
னிறைவு எய்தக்கூடியதாக பெரும்‌ அளவிற்கு முழுச்‌ சமூக 
மாக அமைந்துவிடுகிறது, இந்தப்‌ பல கிராமங்களின்‌ 
சங்கம்‌.'” இதுதான்‌ ராஜாங்கத்தின்‌ வேற்று நிலையாகும்‌! 

வாழ்வதற்கே இந்தத்‌ தொகுதி ஏற்பட்டதாயினும்‌, 
அந்தச்‌ சேர்க்கையுடன்‌ வேறொரு விருப்பமும்‌ கூடிக்‌ 
கொள்வதைக்‌ கவனிக்கவேண்டும்‌. நல்ல வாழ்க்கையை 
வாழவேண்டுமென்பதே அந்த, அதிகப்படியான விருப்ப 
மாகும்‌! ஈல்ல வாழ்க்கையெனில்‌, :: அறிவும்‌-அறமும்‌ 
கலந்த வாழ்க்கை யாகும்‌ /'' இது அரிஸ்டாட்டிலின்‌ 


அரிஸ்டாட்டிலின்‌ : அரசியல்‌ 65 


நோக்கமாகும்‌. குடும்பம்‌, இராமம்‌ போலவே ராஜாங்க 
மும்‌ இயற்கையாக அமைந்ததே. 

ராஜாங்கத்தில்‌ ஓழுக்கத்தைப்‌ பின்பற்றுவதற்கு 
நிறைய வாய்ப்புகளுண்டு. பலதரப்பட்ட உறவு நிலைகள்‌ 
காரண மாகப்‌ பல்வேறு குணங்களும்‌ வளரக்கூடும்‌. அதே 
போல, மனிதனுக்கு மனிதன்‌ நெருங்கப்‌ பழகுவதால்‌, 
ஒருவன்‌ மற்றவன்‌ மனத்தில்‌ இருப்பதைப்‌ புரிந்து கொண்‌ 
டும்‌--ப௫ர்ந்து கொண்டும்‌ சிந்இப்பதால்‌, அறிவு முதிர்ச்‌ 
சிக்கான வாய்ப்புகளும்‌ ஏற்படுகின்றன. ராஜாங்கம்‌ என்‌ 
பது குடும்பம்‌, இராமம்‌, சமூகம்‌ முதலியவற்றின்‌ அமைப்பு 
களின்‌ இறுதி வடிவமாகும்‌. இந்த வடிவமும்‌ இயற்கை 
யாகவே ஏற்படுவதுதான்‌. எனவே, மனிதனும்‌, இயற்கை 
யாகவே தோன்றுகின்‌ ற ஒரு அரசியற்‌ பிராணியேயாவான்‌ 7 


ராஜாங்கம்‌, சம்பிரதாயமாக ஏற்பட்டது அல்ல) 
மனித சுபாவத்திலிருந்து ஏற்பட்டதாகும்‌ !?? என்ற இக்‌ 
கருத்தை அரிஸ்டாட்டில்‌ வெளியிட்டதன்‌ மூலம்‌, அரசி 
யல்‌ சிந்தனை அல்லது ஞான வளர்ச்சிப்‌ போக்கில்‌ ஒரு 
புதிய திருப்பத்தை ஏற்படுத்திவிட்டாரெனலாம்‌ ! 

திரேஸி மாக்கஸ்‌ போன்றோர்‌ அந்தக்‌ காலத்திலே, 
“சட்டமும்‌, ராஜாங்கமும்‌ வெறும்‌ சம்பிரதாயப்‌ படைப்‌ 
புக்களே; இவை தனி நபர்களின்‌ சுதந்திரத்தில்‌ குறுக்கிடு 
இன்றன. இக்‌ குறுக்கீடுகள்‌ ஆள்பவரால்‌ நிர்ப்பந்தமாகத்‌ 
திணிக்கப்படுகின்‌ றன. பிரஜைகள்‌ தண்டனைக்குப்‌ பயந்து 
பணிகிறார்கள்‌. அறிஞன்‌ என்பவன்‌ எவனுக்கும்‌ கட்டுப்‌ 
பட்டவன்‌ ஆகமாட்டான்‌. அவனுக்கு அவனே அரசன்‌. 
அவன்‌ எந்தத்‌ தனி நாட்டுக்கும்‌ பிரஜையல்ல ; அவன்‌ 
உலகப்‌ பிரஜையாவான்‌ '” என்றவாரெல்லாம்‌ வாதம்‌ 
செய்தனர்‌. நல்ல அறிவாளிகளாக இருந்தும்‌, *கிறுக்கர்‌? 
களாகிவீட்ட இவர்களுடைய வாதத்தை யெல்லாம்‌ அறிஸ்‌ 
டாட்டில்‌ திறம்பட எதிர்த்து நின்றார்‌. இதன்‌ மூலம்‌ 


66 ஆட்சிக்‌ கலை 


அவர்‌ தமது வருங்கால அரசியல்‌ ஞான வளர்ச்சிக்குப்‌ 
பெரும்‌ தொண்டாற்றினார்‌” என்றே பல ஆசிரியர்கள்‌ 
எழு தியிருக்கிறார்கள்‌ ! 

ராஜாங்கத்தின்‌ தோற்றுவாயைப்பற்றி அரிஸ்டாட்‌ 
டில்‌ பின்வருமாறு கூறுரறொர்‌. 

“ராஜாங்கம்‌, மனிதனுடைய சுபாவத்திலிருந்தே 
எழுந்ததாகும்‌ ; அது இயற்கையான ஸ்காபனமே. மனித 
வாழ்க்கையின்‌ மூலாதாரத்திலிருந்து அது தோன்‌ றவில்லை; 
அவனுடைய லட்யெத்திலிருக்தே அது உருவெடுத்தது! 
காட்டுமிராண்டியின்‌ வாழ்க்கையிலிருந்து நாகரிகமான 
வாழ்க்கை பிறப்பதில்லை! ராஜாங்கம்‌, சுதந்திரத்தைச்‌ 
செயற்கை முறையில்‌ கட்டுப்படுத்துவதற்காகத்‌ தோன்‌ 
றியதல்ல; அனால்‌, சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கே 
ராஜாங்கம்‌ ஒரு சாதனமாகத்‌ தோன்றியிருக்கிற து?” 
ராஜாங்கத்திற்கு அரிஸ்டாட்டில்‌ இந்த இலக்கண த்தையே 
வகுத்‌ திருக்கிறார்‌! 

ராஜாங்கம்‌, மனிதனுடைய விருப்பத்‌ திலிருந்து பிறந்த 
தாயினும்‌, அது இயற்கை நியதியின்‌ படியே தோன்‌ றியிருக்‌ 
கிறது. அவனுடைய இதய பூர்வமான விருப்பத்திலிருந்து 
உருவாகி, சமுதாயத்தை நிர்வதெது வரும்‌ ஸ்தாபனமே 
சாஜாங்கமாகும்‌. 

ராஜாங்கத்துக்காகவே உருகும்‌ அரிஸ்டாட்டில்‌, குடும்‌ 
பத்தின்‌ முக்கியத்தைப்‌ புறகீகணிக்கவில்லை. ராஜாங்கத்‌ 
தைப்‌ பல சமூகங்களின்‌ மகா சமூகமாகவே அவர்‌ மதித்‌ 
தார்‌. தருமநெறி அல்லது ஒழுக்கத்தைப்‌ புகட்டுவது மதத்‌ 
இன்கடமைதான்‌ என்று அவர்‌ நினைக்கவில்லை. “மக்களின்‌ 
சீலத்திற்கு ராஜாங்கமே பொறுப்பேற்க வேண்டும்‌” 
என்பது அவருடைய கோட்பாடு. அது மட்டுமின்றி, 
“சமுதாயத்திலுள்ள மற்றெல்லா சேவா ஸ்தாபனங்களும்‌ 
ராஜாங்கத்திற்குக்‌ கட்டுப்பட்டே, சார்ந்தே இயங்க 


அரிஸ்டாட்டிலின்‌. அரசியல்‌ 67 


வேண்டும்‌”? என்றும்‌ அவர்‌ கருதினார்‌. மனிதன்‌ அரசியற்‌ 
பிராணி என்பதுடன்‌ சமூகப்‌ பிராணீயுமாவான! 
“வெறும்‌ வாழ்கீகை'தான்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலா 
னது என்கிற கோக்கம்‌ தலைதூக்கி, மனிதனுக்கு 
அதைவிட உயர்ந்த லட்சியமே இல்லையென்ற நிலை ஏற்‌ 
பட்டுவிடுமானால்‌, மனித வர்க்கத்திற்கு அதைவிட வேறு 
துரதிருஷ்டம்‌ தேவையில்லை! அந்த நிலை ஏற்படுவதை 
அரிஸ்டாட்டில்‌ விரும்பவில்லை. அதனால்‌; மனிதனுடைய 
பண்பாட்டின்‌ வளர்ச்சிக்கான பொறுப்பையும்‌ அவர்‌ 
ராஜாங்கத்திடமே ஒப்படை த திருக்கிறார்‌. 


அடிமைத்தனம்‌ 

குடும்பத்தில்‌ பிறந்ததே ராஜாங்கம்‌ எனக்‌ கொண்ட 
அரிஸ்டாட்டில்‌, குடும்ப நிர்வாகத்தின்‌ பல பிரிவுகளை 
ஆராய்ந்‌ இருக்றொர்‌. அடிமைக்கும்‌--ஆண்டைக்கும்‌ இருக்க 
வேண்டிய உறவு முறைகளை எடுத்துக்‌ கூறியிருக்கிறோர்‌. 
இரண்டாவதாக, செல்வம்‌ திரட்டுவதை அல்லது சேப்‌ 
பதைப்பற்றியும்‌ விவரித்‌ திருக்கிறா. 

அடிமையை, வாழ்க்கையை டத்துவதற்குரிய கருவி 
யென்றும்‌, * உயிருள்ள உடமை?” என்றும்‌ அரிஸ்டாட்‌ 
டில்‌ கருதுறொர்‌! “மனிதனின்றித்‌ தானாகவே கெய்து 
கொள்ளும்‌ திறனைத்தறி பெற்றுவிடுவதானால்‌, அடிமைகள்‌ 
வேண்டியிராது ?” என்று அரிஸ்டாட்டில்‌ சொலகிறோ்‌. 
வாழ்க்கை ஈடத்துவ தில்‌ உதவியாகவுள்ள வேலைக்காரனைப்‌ 
பற்றியதே அடிமையைப்‌ பற்றியே அவருடைய இர்த 
வியரக்யான உவமையென்பதை நரம்‌ கவனிக்க வேண்டும்‌. 

: இயற்கை நியதிப்படியே மேலானவன்‌--கீழானவன்‌ 
என்‌ ற இருகிலைகள்‌ மனிதரிடையே தோன்றியது. ஆத்மா- 
உடல்‌, அறிவு-பசி, மனிதன்‌-மிருகம்‌, ஆண்‌-பெண்‌ என 


68 ஆட்சிக்‌ கலை 


வேற்றுமைகள்‌ இருப்பதுபோன்றே இந்த இரு நிலைகளுக்‌ 
கும்‌ இடையே வேற்றுமை இயற்கையாகவே அமைந்திருக்‌ 
கிறது ”' என்று சுட்டிக்‌ காட்டிவிட்டு, அவரே, '£ ஒருவன்‌ 
அள்வதும்‌, மற்றவன்‌ ஆளப்படுவதும்‌ பரஸ்பரம்‌ நன்மை 
யையே தரும்‌ ”” என்றும்‌ சா திக்கிறோர்‌ ! 

மனிதனையும்‌, இயற்கை இரு கூறுகளாகப்‌ பிரித்திருக்‌ 
கிறது. சரீர வலிமை பெற்றவன்‌ உழைப்பதும்‌, மற்றவன்‌ 
அரசியல்‌ வாழ்க்கையில்‌ புகுவதும்‌ இயற்கையிட்ட கட்டளைப்படி. 
தான்‌ நடைபெறுகிறது! அதாவது, ஒரு சாரார்‌ அடிமைகளாகவும்‌, 
மற்றொரு சாரார்‌ சுதந்திர புருஷர்களாகவும்‌ பிரிந்திருப்பது இயற்‌ 
கையின்‌ விளைவேயாகும்‌ ! 

கிரேக்கரின்‌ சமுதாய வாழ்வில்‌ முக்கிய அம்சமாக 
இருந்துவந்த அடிமைமுறையை அரிஸ்டாட்டில்‌ அப்படியே 
ஏற்றுக்கொண்டார்‌ என்று நாம்‌ முடிவுகட்டிவிடக 
கூடாது ! சில நிபந்தனைகளுக்குட்பட்ட அடிமை முறை 
யையே அவர்‌ ஏற்றோர்‌! “பிறப்பிலேயே அடிமை” என்ற 
ஏற்பாட்டை அவர்‌ நிராகரிக்றொர்‌ ! 

அவரது சில நிபந்தனைகளுக்குட்பட்ட அடிமை 
முறையை ஆராய்வோம்‌ : 


1. இயற்கையான சுதந்திரன்‌, இயற்கையான 
அடிமை என்று தெளிவாகப்‌ பாகுபாடு செய்ய 
முடியாது; இயற்கையான அடிமையின்‌ குழந்தை 
யும்‌ இயற்கையான அடிமையாகவே வாழ்ந்தாக 
வேண்டும்‌ என்ற நியதியில்லை. 


2. யுத்தத்தில்‌ ஏற்படும்‌ வெற்றியால்‌ அடிமையாக 
கும்‌ உரிமை வந்து விடுவதில்லை. பலம்‌ பெருகு 
வதால்மட்டும்‌ இறப்பும்‌ வலுத்து விடுவதில்லை. 
ஒரு கிரேக்கன்‌ மற்றொரு கிரேக்கனை அடிமைப்படுத்தக்‌ 
கூடாது ! 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 09 


8. அண்டை, அடிமை இவ்விரு சாராரின்‌ நலனும்‌ 
ஒன்றேயாகும்‌. எஜமானன்‌ தன்‌ அதிகாரத்தைக்‌ 
கொடுமையாக உபயோகிக்கக்கூடாது. அடிமை 
யையும்‌ கன்‌ நண்பனாக நடத்தவேண்டும்‌. 


4. எல்லா அடிமைகளுக்கும்‌ வருங்காலத்தில்‌ வீடு 
தலை பெறும்‌ ஈம்பிக்கையை அளிக்கவேண்டும்‌. 


இந்த இடத்தில்‌, அரிஸ்டாட்டிலின்‌ சித்தாந்தத்தில்‌ 
தெரிகின்ற பிற்போக்கான அம்சத்தை காம்‌ கவனிக்கத்‌ 
தவறக்கூடாது / 


ட இரேக்கனை கிரேக்கன்‌ அடிமையாகக்‌ கொள்ளக்‌ 
கூடாது என்று அவர்‌ விதிக்கும்‌ நிபந்தனை பிற்போக 
கானது ” என்று கூறுகின்‌ றவர்கள்‌ பின்‌ வருமாறு அபிப்‌ 
பிராயப்படுகிறார்கள்‌ : 


“மணித வர்க்கத்தை, இரண்டாக, நிரந்தரமாகப்‌ பிரிக்‌ 
கும்‌ அரிஸ்டாட்டிலின்‌ வாதம்‌ ஓப்புக்கொள்ளக கூடிய 
தன்று ; மனித வர்க்கத்தை ஒழுக்கம்‌-அறிவைககொண்டு 
இரண்டாகப்‌ பிரித்துவிட்டால்‌, அப்படிப்பட்ட பிரிவினை 
அடிமை முறையை நிரந்தரமாக்கிவிடும்‌. * அடிமை என்‌ 
பவன்‌ வெறும்‌ உடலோடுமட்டும்‌ இருப்பவன்‌ அல்ல; 
தன்னுடைய எஜமானின்‌ ஆணைக்கு அவன்‌ பணிவதோடு, 
அவரது நியாயவா தத்தையும்‌ பின்பற்றுகிற அறிவும்‌ அந்த 
அடிமைக்கு இருக்றெது ; அடிமை என்‌ ற ரி தியில்‌ அவனால்‌ 
ஈண்‌ பனாக இருக்க முடியாவிட்டாலும்‌, மனிதன்‌ என்ற 
ரீதியில்‌ ஈண்பனாக இருக்க முடியும்‌ £ என்று அரிஸ்டாட்‌ 
டில்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌, அவரே, மனிதரை 
மேலவர்‌-கழவர்‌ என்று பிரித்தும்‌ பேசுகிறார்‌. இப்படிப்‌ 
பொருத்தமில்லாமல்‌ அவர்‌ பேசுவதில்தான்‌ அவருடைய 
பிற்போக்குத்தனம்‌ வெளியாகிறது 1!” 


70 ஆட்சிக்‌ கலை 
செல்வம்‌ இரட்டல்‌ அல்லது சேர்த்தல்‌ 

அரிஸ்டாட்டிலுடைய அரசியலின்‌ பொருளாதாரப்‌ 
பகுதியைக்‌ கவனிப்போம்‌. 

செல்வம்‌ சேர்ப்பதுபற்றிய அவருடைய விரிவுரையில்‌ 
தான்‌ இந்தப்‌ பொருளா தார அம்சம்‌ இருக்கிறது. 

செல்வம்‌ சேர்ப்பதில்‌ இரண்டுவகையுண்டு. முதல்வழி, 
இயற்கையான தாகும்‌. வாழ்க்கைக்குத்‌ தேவையான இயற்‌ 
கைப்‌ பொருள்களைச்‌ சேகரிப்பதுதான்‌ இந்த இயற்கை 
வழியாகும்‌. ஆடு, மாடு மேய்த்தல்‌--வேட்டையாடுதல்‌, 
விவசாயம்‌ செய்தல்‌ அகிய வழிகளில்‌ இப்‌ பொருள்களைப்‌ 
பெரும்‌ விதத்தைப்‌ பற்றியும்‌ அவர்‌ விவரிக்கிறார்‌. மனித 
னுடைய உணவு, உடைத்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்வ 
துடன்‌ இவ்வழி நின்றுவிடுகிறது. குடும்ப நிர்வாகம்‌ 
ராஜ்ய பரிபாலனம்‌ ஆகிய துறைகளின்‌ ஒரு பகுதியாகவே, 
அவர்‌ இவ்வழியை விதித்‌ திருக்கிறார்‌. 

இவ்வழிக்கும்‌, இரண்டாவதுவழியானசெல்வம்திரட்டு 
வழிக்கும்‌, பண்டமாற்று முறையை ஓரளவிற்கே அரிஸ்‌ 
டாட்டில்‌ வற்புறுத்துகிறார்‌! உபயோகத்திலுள்ள பொரு 
ளின்‌ மதிப்புக்கும்‌, பண்டமாற்றதிதின்போது அப்‌ பொரு 
ளுக்கு ஏற்படும்‌ மதிப்புக்கும்‌, அரிஸ்டாட்டில்‌ கற்பிக்கும்‌ 
வேற்றுமை சிறப்புடையதாகும்‌. பாதரட்சையைக்‌ காலில்‌ 
அணியலாம்‌; அல்லது அதை, வேறு பொருள்‌ ஒன்றுக்காக, 
பண்டமாற்று செய்யலாம்‌. இந்த இரண்டு நிலைகளிலும்‌ 
ஒரே பொருள்தான்‌ உபயோகிக்கப்படுகிறது. * பாதரட்‌ 
சையைக்‌ காலில்‌ அணிவதுதான்‌ சிறந்தது ? என்பது 
அரிஸ்டாட்டிலின்‌ கட்டு! வாழ்க்கைக்கு அவசியமான 
அளவிற்கே பண்டமாற்று செய்யவேண்டும்‌ ; அப்படிப்‌ 
பட்ட பண்டமாற்றே இயற்கையான தாகும்‌ / 
... சரக்குகளைக்‌ கொடுத்து, பதிலுக்குப்‌ பணம்‌ பெறுவது 
என்பதும்‌ இரண்டாவது வழியைச்‌ சார்ந்த முறையே 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 71 


யாகும்‌. ££ இவ்வழியில்‌ செல்வம்‌ சேர்ப்பது இயற்கையான 
செல்வத்திரட்டு ஆகாது. சரக்குகளைவீடச்‌ சுலபமாக 
நாணயத்தையே எடுத்துச்‌ செல்லமுடியும்‌. எனவே, நாண 
யத்தையே பயன்‌ படுத்திக்‌ கொள்ளலாம்‌.”” அரிஸ்டாட்டில்‌ 
வர்த்தசகதிதை இயற்கைக்கு மாறுபட்டதாகவே கருது 
வது சிலருக்கு ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கிறது. 

அரிஸ்டாட்டில்‌, ஒழுக்கக்‌ கண்ணோட்டத்தில்‌ வர்த்‌ 
தகத்தைப்‌ பார்த்து, அதைத்‌ “ தவறு '? ஏன்று கூறுஇருர்‌. 
வாழ்க்கைக்கு அவசியமாகத்‌ தேவைப்படுவதற்கு மேல்‌, 
* வரம்பின்றிச்‌ செல்வம்‌ திரட்டுவதை ” அரிஸ்டாட்டில்‌ 
வெறுக்கிறோர்‌ ! 


வர்த்தகத்‌ தொழிலை, இயற்கைக்கு விரோதமான 
தென்று கருதும்‌ அரிஸ்டாட்டில்‌, பணத்தை வட்டிக்குத்‌ 
தரும்‌ லேவாதேவித்‌ தொழிலையும்‌ கண்டிப்பதில்‌ வியப்‌ 
பொன்றுமில்லை. 


* இயற்கைக்கு விரோதமான பணம்‌ திரட்டும்‌ 
தொழில்களுக்குள்ளேயே மிகவும்‌ மோசமான தொழிலே 
இந்த லேவாதேவித்‌ தொழில்‌ இது அவருடைய 
கண்டிப்பான கருத்தாகும்‌! 


மேலும்‌ அவர்‌ அதுபற்றிக்‌ கூறுவதைப்‌ பாருங்கள்‌ : 


“பணம்‌ என்பதே இயற்கையானதல்ல. ஆதியில்‌ 
அது, நாணயமாற்றுக்காக ஏற்பட்டதாகும்‌. அதைவிட, 
இன்னும்‌ அதிகமாக இயற்கைக்கு மாறுபட்ட காரியத்‌ 
துக்கு அப்பணத்தைப்‌ பயன்படுத்தி, வட்டிக்குவிடுவது 
அரியாயமாகும்‌.”” 

வர்த்தகம்‌, வட்டிவாங்குதல்‌ முதலிய செயல்களை 
அவர்‌, ஒழுக்கமற்ற செயல்களாகக்‌ கருதியதால்தான்‌ 
இவ்வாறு கூறியிருக்கிறார்‌. 


72 ஆட்சிக்‌ கலை 


“சடன்‌ கொடுத்தும்‌ பொருளாதார வகையில்‌ சேவை 
புரியும்‌ நிலையைக்‌ கவனிக்காமல்‌, தொழிலுக்கு ஊக்க 
மூட்டும்‌ முதலீட்டு உதவியைக்‌ குறிப்பிடாமல்‌, அவர்‌, 
கடன்‌ கொடுப்பவனுக்கு அடிமையாகி அவதியுறும்‌ 
ஏழையின்‌ பரிதாப நிலையைக்‌ கண்டு மட்டும்‌ இரங்குவது” 
சிலருக்குப்‌ பிடிக்கவில்லை ! 

குடும்ப நிர்வாகக்‌ கலையே, அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 
கலையாக அல்லது ஆட்சிச்‌ கலையாகப்‌ பரிணமிக்கிறது. 
ஒரு குடும்பத்தில்‌ நிலவவேண்டிய விதிமுறைமையைப்‌ 
பற்றி அவர்‌, இப்பகுதியின்‌ கடைசியிலேயே சொல்லி 
யிருக்கிறார்‌. குணத்தை முதலில்‌ வற்புறுத்திவிட்டு, பிறகு 
விதியை வகுப்பது அவருடைய அரிய அரசியல்‌ முறை 
போலும்‌ ! 

“அடிமைக்கு விவாதிக்கும்‌ திறனில்லை; பெண்ணுக்‌ 
குத்‌ திறனுண்டு; அதிகாரமில்லை ; குழந்தைக்கு விவா 
திக்கும்‌ இறமையிருக்கிறது; ஆயினும்‌, அது முதிர்ந்து 
பக்குவமடையவில்லை.?'--இக்தச்‌ சுபாவ அடிப்படையில்‌ 
தான்‌ அவர்‌ ஆட்சிமுறையை வகுக்கிறார்‌. 

“அடுமைமீது எஜமானன்‌ யதேச்சாதிகாரத்தைச்‌ 
செலுத்தவேண்டும்‌ ; மனைவியைச்‌ சட்டப்படி. கணவன்‌ 
ஆளவேண்டும்‌ ; குழந்தைக்குத்‌ ததை மன்னன்‌ 
போன்‌ றிருக்க வேண்டும்‌.”” இவ்வாறு, அரிஸ்டாட்டில்‌, 
குடும்ப நிர்வாகக்‌ கலையிலே மூன்று முத்கியமான ஆட்டு 
முறைகளை வகுத்திருக்கிறார்‌. இச்சு மூவகை ஆட்சிமுறை 


களான, 
1. யதேச்சாதிகாரம்‌ 
2. சட்டறியதி 


8. முடியரசு -- இவைகளுக்கெல்லாம்‌ குடும்பமே 
தாயகம்‌ / 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 78 


லட்சிய பூர்வமான பொதுநல ராஜாங்கங்கள்‌ 

லட்சிய பூர்வமான பொதுநல ராஜாங்கங்களைப்பற்றி 
(Ideal Commonwealth) எழுதப்புகும்‌ அரிஸ்டாட்டில்‌ 
தம்‌ குருகா தன்‌ பிளேட்டோவின்‌, “குடியரசை” 
(Rebublic) ஓஒப்புக்கொள்ளவில்லை என்பதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. அவருடைய குடியரசு எதிர்ப்பை ராம்‌ முக்கிய 
மாகக்‌ கவனிக்க வேண்டும்‌. 

1. மாதரும்‌, பாலரும்‌ கொண்ட சமுதாய அமைப்பை 
ஆதீரிக்றொர்‌ பிளேட்டோ; ராஜாங்கத்தின்‌ கட்‌ 
டுக்கோப்பில்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு ஓற்றுமை 
நிலவுன்றதோ அவ்வளவுக்‌ கவ்வளவு நல்ல 
தாகும்‌ என்றும்‌ அவர்‌ நினைக்கிறார்‌. அனால்‌, 
அரிஸ்டாட்டில்‌ இதற்கு நேர்மாறாக அபிப்பிராயப்‌ 
படுகிறார்‌. “ ராஜாங்கமே வேறுபாடுகளின்மீது, 
இயற்கையாகவே அமைவதாகும்‌. நாடு வேறு) 
ராஜாங்கம்‌ வேறு ”” என்பது அவருடைய வாதம்‌. 
₹ ஒரேமாதிரியாக இல்லாத பல வகையினரைக 
கொண்டது ராஜாங்கமாகும்‌ ; ஆனால்‌, காடே 
வெனில்‌ பாகுபடுத்தப்படா த--பிரிக்கப்படாத 
மொத்த உருவகமாகும்‌'” என்பது அவருடைய 
கருத்து. 

ராஜாங்கத்தின்‌ கடமைகள்‌ பிரிக்கப்பட்டுள்‌ 
ளன. இங்கே ஆள்பவர்‌ கடமை வேறு; ஆளப்‌ 
படுபவர்‌ கடமை வேறு. பிளேட்டோவும்‌ அரிஸ்‌ 
டாட்டிலின்‌ இந்தக்‌ கருத்தை ஓட்டியே சிந்தித்‌ 
தருககிறோ. 

பிளேட்டோவும்‌ மூவகைப்‌ பிரிவைப்பற்றிக்‌ 
கூறுகிருர்‌. ஆயினும்‌, அவர்‌ அளவுக்குமீறிய 
ஒற்றுமையை எதிர்பார்ப்பதாக அரிஸ்டாட்டில்‌ 
அவரைக்‌ குறை கூறுகிறார்‌. 


74 ஆட்சிக்‌ கலை 


எ: ஒற்றுமையே ராஜாங்கத்தின்‌ உன்னத லட்சிய 
மென்றால்‌, பிளேட்டோவின்‌ ஏற்பாட்டில்‌ அதை 
அமுல்‌ செய்ய முடியாது என்பது அரிஸ்டாட்டி 
லின்‌ இரண்டாவது வாதம்‌. 

9. பிளேட்டோவின்‌ ராஜாங்க அமைப்பில்‌, குழக்‌ 
தையை ஸ்வீகாரம்‌ செய்துகொள்ள பிரஜைகள்‌ 
அனுமதிக்கப்படுகிறார்கள்‌. எல்லாப்‌: பிரஜை 
களுக்கும்‌ குழந்தை இருக்க வேண்டும்‌ என்பதே 
அவர்‌ வகுத்த ஐதிகத்தின்‌ நோக்கமாகும்‌. இந்த 
ஏற்பாட்டையும்‌ அரிஸ்டாட்டில்‌ எதிர்க்றொர்‌. 
அவர்‌ இந்த எதிர்ப்புக்குக்‌ கூறும்‌ காரணம்‌ 
இதுதான்‌. 


“தான்‌ பெற்ற குழந்தைக்குக்‌ கொடுக்கும்‌ செல்லத்‌ 
தைப்‌ போல, தான்‌ ஸ்வீகாரம்‌ எடுத்து வளர்க்கும்‌ குழந்‌ 
தைக்குச்‌ “செல்லம்‌? கொடுக்க முடியாது. எல்லோரும்‌ 
ஒரு முகமான வாஞ்சையை ஸ்வீகாரக்‌ குழந்தைகளிடம்‌ 
செலுத்தமாட்டார்கள்‌. இத்தகைய ஒரு முகமான 
குழந்தை வாஞ்சை, தியாக சிந்தையைப்‌ பரவலாக அமைத்‌ 
துக்கொள்ளும்‌ பரிபக்குவம்‌ இருந்தால்தான்‌, ஏற்படும்‌.” 

இங்கே, பிளேட்டோவைக்‌ காட்டிலும்‌ அரிஸ்டாட்‌ 
டூல்‌ அதிக லட்சியவாதியாகக்‌ காட்சியளிக்றொர்‌. 

சொத்துரிமைகள்‌ விஷயத்‌ தில்‌, அரிஸ்டாட்டில்‌ 
மூன்று வகைகள்‌ சாத்தியமென்று கருதுறொர்‌ ! 

1. நிலம்‌ தனியாரின்‌ சொத்துரிமையாயிருந்தா லும்‌, 
அதிலிருந்து கிடைக்கும்‌ கண்டுமுதலைப்‌ பொது 
வாக உபயோடித்துக்கொள்வது. 

4: பொதுவுடமை; ஆயினும்‌, அதில்‌ தனியார்‌ 
உபயோகம்‌. 


8. பொதுவுடமை ; பொது உபயோகம்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 75 


நிலத்தைத்‌ தனியார்‌ சொத்துரிமையாகவே விட்டு, 
அதில்‌ விளைகின்ற பொருள்களை மட்டும்‌ பொதுவாக 
உபயோகித்துக்கொள்ளும்‌ முறையே, மற்ற இரண்டையும்‌ 
விடச்‌ சாலச்‌ சிறந்த முறையென்று அரிஸ்டாட்டில்‌ 
கருதுகிறார்‌. 

பொதுச்‌ சொத்துரிமையில்‌, கடுமையாக உழைத்துக்‌ 
குறைவான பலன்‌ பெறுபவன்‌, குறைவாக உழைத்து 
அதிகமான பலன்‌ பெறுபவனைக கண்டு பொருமுவான / 
பொதுச்‌ சொத்துரிமையில்‌ சண்டை சச்சரவுகளே மலியும்‌. 
சொந்தச்‌ சொத்துரிமை ஏழ்பாட்டிலோவெனில்‌, வேலை 
செய்யும்‌ தனிச்‌ சொத்துரிமையாளன்‌ தனது முழுத்‌ 
திறமையையும்‌ காட்டுகிறான்‌. இது மனித சுபாவம்‌. 
இங்கே இன்பம்‌ ஏற்படும்‌. ஈண்பருக்கு உதவும்போது 
ஒருவித மகிழ்ச்சி உண்டாகும்‌. இங்கே, உதவி புரியும்‌, 
குணப்பண்பைக்‌ காட்டுவதற்கு வாய்ப்புக்‌ கடைக்றெது. 
இன்பத்தின்‌ காவலர்களான தனிச்‌ சொத்துரிமையாளர்‌ 
களின்‌ உரிமையைப்‌ பரித்துவிட்டு, ராஜாங்கம்‌ ஆனந்த 
மாக இருந்தால்‌ போதும்‌: என்று சொல்வதில்‌ எவ்வித 
சாரமுமில்லை. தனி மனிதர்கள்‌ தாம்‌ இன்பத்தை அனு 
பவிக்க இயலும்‌. அதனால்‌, பிலத்தைத்‌ தனியார்‌ உரிமை 
யாகவே விட்டு, அதில்‌ விளைவதை மட்டும்‌ பொதுவாக 
உபயோகித்துக்கொள்வதுதான்‌ ஈல்லமுறை' இதுதான்‌ 
அரிஸ்டாட்டிலின்‌ கருத்தாகும்‌. 

பொருளாதாரத்‌ துறையில்‌ ராஜாங்கத்தின்‌ தலையீடு 
இருக்கவே கூடாது என்பது தீவிரமான தனித்‌ தன்மை 
வாதத்தின்‌ கோட்பாடாகும்‌ ! ஆனால்‌, அரிஸ்டாட்டில்‌ 
ராஜாங்கத்தின்‌ கடமைகளைத்‌ திட்டவட்டமாக வரை 
யறுத்துக்‌ கொள்பவராக இருப்பதால்‌, ஆக்க முறையில்‌ 
எதையும்‌ சிந்திப்பவராக இருப்பதால்‌, அவருடைய தனித்‌ 
தன்மை வாதம்‌ பகுத்தறிவுடன்‌ கூடிய சித்தாந்தமாகவே 
இருக்கிறது ! 


76 ஆட்சிக்‌ கலை 


முதலாளித்துவத்துக்குத்‌ துணைபுரிபவராக அரிஸ்‌ 
டாட்டிலைக்‌ கருதிவிடுவதற்கில்லை! ஏனெனில்‌, அவர்‌, 
செல்வத்தைக்‌ குவிப்பதைக்‌ கடுமையாக எதிர்க்றொர்‌ 
என்பதை முன்னமேயே கண்டோம்‌. வட்டி வாங்குவதை 
அவர்‌ எதிர்க்கவில்லையா ? ஏன்‌, வர்த்தகத்‌ தொழிலையே 
அவர்‌ கண்டிக்கவில்லையா )......... 


அரிஸ்டாட்டிலோ இயற்கைவாதியாவார்‌. குடும்‌ 
பமும்‌, சொத்துடமையும்‌, அவருக்கு இய ற்கையானவையே. 
“ செல்வத்தைப்‌ பொதுநிதியாக மாற்ற நினைப்பது அல்லது 
முயலுவது; சுயகல உணர்ச்சியைச்‌ சட்டம்‌ போட்டுத்‌ 
தடை செய்வதாகும்‌?” என்கிறார்‌ அரிஸ்டாட்டில்‌. அதனால்‌, 
அவர்‌, சுயகல உணர்ச்சிக்கு ஆதரவு தருகிறார்‌ என்று 
அவசரப்பட்டு முடிவு செய்துவிடுவது தவறாகும்‌. “£ மனித 
னுடைய சுயகலம்‌ அவனுடைய இயகுணத்தின்‌ ஆழத்தில்‌ 
வேளூன்‌ றியிருக்கிறது. இதைச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ 
அகற்றுவதென்பது இயலாத காரியம்‌ !?' என்று அரிஸ்‌ 
டாட்டில்‌ கூறுவதைக்‌ கவனித்தால்தான்‌, அவர்‌ ச௬ுய௩ல 
உணர்ச்சியைப்பற்றி எவ்வாறு நினைக்கிறார்‌ என்பது 
சரியாகப்‌ புலப்படும்‌. 

சுயநலத்தை அகற்றுவதற்கு ஒரே வழிதான்‌ உண்டு. 
செல்வத்தைத்‌ தன்‌ விருப்பப்படி, உபயோகிக்கும்‌ குணத்‌ 
தையும்‌, தனக்குச்‌ சொந்தமான உடமையைப்‌ பொது 
உபயோகத்துக்குச்‌ சுயேச்சையாக விடுகின்ற தன்மையை 
யும்‌ புகட்டவல்ல கல்விமுறையே முக்கியமென்பது அவ 
ருடைய சித்தாந்தமாகும்‌.(“பணக்காரர்கள்‌ தருமகர்த்தாக்‌ 
கள்‌ போல நடக்கவேண்டும்‌?” என்ற காந்திஜியின்‌ கொள்‌ 
கைக்கு இதை ஒப்பிடலாம்‌ /) சொத்துரிமையில்‌ சமத்துவம்‌ 
பற்றியும்‌ அரிஸ்டாட்டில்‌ சிந்திக்கத்‌ தவறிவிடவில்லை ! 

“சொத்துக்களைச்‌ சமமாகப்‌ பங்கிட்டு, அதையே 
ஸ்தாபித்துவிட்டால்‌, ஜனத்தொகை பெருகப்‌ பெருக 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 77 


அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட சொத்துரிமை சம பங்டே 
டால்‌ சமத்வமே சிதறுண்டுபோகும்‌. ஆகையால்‌, சொத்துக்‌ 
களைச்‌ சமமாகப்‌ பங்கிடுவதைக்‌ காட்டிலும்‌, மனிதர்‌ 
களின்‌ தேவைகளைச்‌ சமனப்படுத்த முற்படுவதே சரியான 
'செயலாகும்‌ ?” என்று அவர்‌ கூறுகிறார்‌. மேலும்‌ அவர்‌, 
* மேலானவர்கள்‌ அதிக ஆசைப்படாமலிருக்கவும்‌, ழ்‌ 
நிலையில்‌ இருப்பவர்கள்‌ அதிகமாகப்‌ பெறுவதைத்‌ தடுக்க 
வும்‌ பயிற்சி அளிக்கப்பட வேண்டும்‌ ?' என்று முடி 
வாகக்‌ கூறிவிட்டார்‌. இதனால்‌, மேல்நிலை மக்கள்‌ தம்‌ 
ஆசைகளைத்‌ துறக்கத்‌ தலைப்பட்டால்‌, கீழ்நிலை மக்களும்‌ 
ஆசைப்படமாட்டார்கள்‌ ; தேவைகள்‌ தாமாகவே .சம 
மான நிலைக்கு வந்துவிடும்‌ ! ஜனத்தொகை ஏறினாலும்‌, 
இறங்கினாலும்‌ இந்தச்‌ “ சம-தேவை ஏற்பாடு ?? மாறாது. 


ராஜாங்கமும்‌ பீரையும்‌ 


ராஜாங்கம்‌ என்பது எது? பிரஜைகள்‌ என்பவர்‌ 
எவர்‌ ? இக்‌ கேள்விகளின்‌ பதில்களில்தாம்‌ அரிஸ்டாட்‌ 
டிலின்‌ அரசியல்‌ அடிப்படை முழுதுமே அமைந்ீதிருக்‌ 
கிறது. அவரது ராஜாங்க தத்துவம்‌--பிரஜா தத்‌ துவம்‌-- 
இவ்விரண்டையும்‌ சேர்த்துப்‌ படித்தாராய்க்தால்தான்‌ ஒரு 
முக்யெமான உண்மையைக்‌ காணமுடியும்‌ ; * பிரஜையை 
நடமாடும்‌ ராஜாங்கமாக மதிக்கவேண்டும்‌ ' என்பதுதான்‌ அந்த 
உண்மையாகும்‌ / 

“ ஒவ்வொரு பிரஜையும்‌, உண்மையிலேயே ஆட்சி 
புரிபவனாக இருக்கவேண்டும்‌. அவன்‌ நிர்வாகத்தின்‌ 
உறுப்பாக இருப்பதோடு,சட்டம்‌ இயற்றுபவனாகவு மிருக்க 
வேண்டும்‌.இவ்வாறு அரிஸ்டாட்டில்‌ கருதுகிறார்‌. 
ஆகையால்‌, அவரது ராஜாங்கம்‌ பிரஜையினுடைய 
உரிமையிலிருக்து மட்டுமின்றி, கடமையிலிருந்தும்‌ ஆரம்ப 
மாகிறது. 


78 ஆட்சிக்‌ கலை 


ராஜாங்கம்‌ பிரஜைகளைக்‌ கொண்டிருக்கிறது. . அப்‌ 
படியானால்‌ அந்தப்‌ பிரஜை என்போன்‌ எவன்‌ ? அவ 
னுடைய தன்மை என்ன ? ஒரு நாட்டில்‌ ஒருவன்‌ வசிப்ப 
தாலேயே அவன்‌ அந்காட்டுப்‌ பிரஜையாகிவிடுவதில்லை / 
அந்நியரும்‌, அடிமைகளும்‌ கூடத்தான்‌ வசிக்கிறார்கள்‌ ! 
வழக்குத்‌ தொடுக்கவோ அல்லது தொடுக்கப்பட்வோ 
உரிமை இருப்பதாலேயே ஓருவன்‌ பிரஜையாகிவிடு 
வதில்லை. அந்நியர்கூட உடன்படிக்கை மூலம்‌, இந்த உரி 
மையைப்‌ பெறமுடியும்‌. பிரஜைக்குப்‌ பிறப்பதின்‌ மூலம்‌ 
மட்டுமே பிரஜையாகிவிட முடியாது. நீதி நிர்வாகத்திலும்‌, 
ஆட்சிமன்‌ றத்திலும்‌ பங்குள்ள்‌ வனே பிரஜை என்று மதிக்‌ 
கப்படுகிறான்‌. ஆயினும்‌, ராஜாங்க உருவமாற்றத்துக்‌ 
கேற்ப பிரஜா உரிமையும்‌, இலக்கணமும்‌ மாறுகின்‌ றன 7 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியலின்படி,, பிரஜை என்‌ 
போன்‌ பிரதிநிதித்துவ உரிமை படைத்தவனாகும்‌. அவனை... 
“்‌ ரரஜாங்கத்தின்‌ ஆதாரம்‌ ?” என்று அரிஸ்டாட்டில்‌ கருது 
கிறார்‌. தன்னை ஆளும்‌ பிர திரிதியை நியமிப்ப துடன்‌, அரிஸ்‌ 
டாட்டிலின்‌ பிரஜை நின்றுவிடுவதில்லை. அவனும்‌ ஆள்‌ 
இருன்‌ ; நிர்வாகத்தில்‌ பங்கு கொள்ளுகிறான்‌ ; சட்டமியற்ற 
உதவுகிறான்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ இந்த உன்னத பிரஜாதத்துவத்‌ தில்‌ 
ஒரு குறையும்‌ இருக்கிறது. தொழிலாளிகள்‌, விவசாயி 
கள்‌ இவர்களுக்கு ஆளும்‌ திறமையில்லை என்று கூறி, 
அவர்களைமட்டும்‌, பிரஜை அந்தஸ்தில்லாகவர்களாக 
அவர்‌ புறுக்கணித்துவிடுகிறார்‌ ; அவர்களுக்கு வாக்குரிமை 
யைக்கூட அவர்‌ மறுத்துவிடுகிறார்‌!... இதனால்‌ பெரும்‌ 
பாலான மக்களுக்கு அரசியல்‌ அறிவுபெறும்‌ வாய்ப்பு 
இல்லாமல்‌ போவதுடன்‌, இதன்‌ விளைவாக ராஜாங்கத்தின்‌ 
பலத்திற்கும்‌ ஊனம்‌ ஏற்படுகிறது. இந்தக்‌ குறையை 
அவரே படைத்திருக்கிறார்போலும்‌ / 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 79 


“்‌ அள்பவனுக்கு இருக்கவேண்டிய குணங்கள்‌ வேறு; 
பிரஜைக்கு இருக்கவேண்டிய குணங்கள்‌ வேறு என்ற 
எண்ணம்‌ இருக்கக்கூடாது. பிரஜைக்கு இருக்கவேண்டிய 
குணங்கள்‌ யாவும்‌ ஆள்‌ பவனுக்கும்‌ வேண்டியவையே. ஒரு 
சுதந்திரபுருஷனை மற்றொரு சுதந்திரபுருஷன்‌ ஆள்வது 
எப்படி. என்பது தெரிந்திருக்கவேண்டும்‌. கட்டளையிடும்‌ 
விவேகம்‌ ஒன்றுதான்‌ ஆள்பவனுக்குள்ள தனியான குணச்‌ 
சிறப்பாகும்‌. மற்ற குணங்கள்‌ யாவும்‌ பிரஜைக்கு இருக்க 
வேண்டியவை போலத்தான்‌ ! 

* பிரஜை என்பவனுக்குக்‌ கடமைகளைச்‌ செய்வதற்‌ 
கான ஆற்றல்‌ இருக்கவேண்டும்‌. அதொன்றுதான்‌ 
பிரஜையின்‌ தனியான தகுதியாகும்‌. பிரஜையின்‌ குறைந்த 
பட்சக்‌ கடமைகள்‌ எவை ?--அவன்‌ நீதிபரிபாலனங்களுக்‌ 
காகவும்‌ இருக்கவேண்டும்‌; சட்டம்‌ இயற்றுபவனாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌.?? இப்படிக்‌ கூறும்‌ அரிஸ்டாட்டில்‌, 
வருங்காலத்தில்‌ பிரதிநிதித்துவ ராஜாங்கங்கள்‌ தோன்‌ றக்‌ 
கூடும்‌ என்பதை யோசித்துப்‌ பார்க்கவில்லை போலும்‌! 
சட்டசபை அங்கத்தினரைத்‌ தேர்ந்தெடுக்கவல்ல வாக்‌ 
குரிமையில்தான்‌, பிரஜா அந்தஸ்துக்கான குறைந்தபட்ச 
உரிமை இருக்கிறது என்பதையும்‌ அவர்‌ அறியவில்லை 
போலும்‌! இது பெரும்‌ வீயப்பையே தருறெது ! 

தொழிலாளி வர்க்கத்தினரை, அவர்‌ பிரஜா வர்க்கத்‌ 
தில்‌ சேர்க்காததும்‌ ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கிறது ! 


சரீர உழைப்பினால்‌, ஆராய்ந்தறியும்‌ தன்மையை 
ஆத்மா இழந்துவிடுகிறது; அதனால்‌ அவர்களுடைய 
அறிவு--குணத்தைப்‌ பயன்படுத்த இயலாது என்று அவர்‌ 
களை அரிஸ்டாட்டில்‌ ஒதுக்கிவிடுறொர்‌. தொழிலாளி 
வர்க்கத்தை அவர்‌ ராஜூங்கத்‌ தின்‌ அம்சமாகக்‌ கருதவில்லை; 
ஆயினும்‌, அவர்களை ராஜூாங்கத்தை நிலைக்கவைக்க 
உழைக்க வல்லதொரு சாதனமாகவே கருதுகிறார்‌ / 


80 ஆட்சிக்‌ கலை 


அரசியல்‌ அமைப்புக்களின்‌ பாகுபாடுகள்‌ 

பிரஜா தத்துவத்தின்‌ அடிப்படையிலேயே, அரிஸ்‌ 
டாட்டில்‌, அரசியல்‌ அமைப்புக்களைத்‌ தரவாரியாகப்‌ பாகு 
படுத்த முற்படுகிறார்‌. 

ராஜாங்கத்தில்‌ உயர்‌ அதிகாரப்‌ பதவிகளை வரிசைப்‌ 
படுத்தி அமைப்பதுதான்‌ அரசியலின்‌ ஆதார இலக்கண 
மாகும்‌. அதிகாரப்‌ பதவிகளின்‌ குணத்தின்படியே அரசி 
யல்‌ அமைப்பு உருவாகிறது. ஆகையால்‌ பொதுநல 
உரிமைகளை லட்சியமாகக்‌ கொள்ளும்‌ ராஜாங்கங்களே 
கல்ல ராஜாங்கங்களென மதிக்கப்படுகன்‌ றன. ஆளு 
வோரின்‌ ஈலன்களைமட்டும்‌ கருத்திற்கொள்ளும்‌ ராஜாங்‌ 
கங்கள்‌ யாவுமே கெட்ட ராஜாங்கங்களாம்‌. அவைகளின்‌ 
கோக்கத்திலிருந்தே ராஜாங்கங்களின்‌ வகைகளை ஒருவாறு 
கணித்துவிடலாம்‌ : ன ட. 


அரிஸ்டாட்டில்‌ தரவாரியாகப்‌ பாகுபாடு செய்திருக்‌ 
கும்‌ ராஜாங்க வசைகள்‌ வருமாறு : 


முறையான ராஜாங்கங்கள்‌ முறைகெட்ட ராஜாங்கங்கள்‌ 
1. முடியாட்‌ (Royalty) *1. முறைபிறழ்ந்தாட்சி 
(Tyranny) 





* “டிரனி?? (ராக) என்ற இந்த ஆங்கிலப்‌ பதத்திற்குப்‌ 
பொதுவாகக்‌ “(கொடுங்கோல்‌ என்பதுதான்‌ தமிழ்ப்‌ பொருளா 
கும்‌. ஆயினும்‌, இந்த இடத்தில்‌ அதற்கு  முறைபிறழ்ந்தாட்டு !' 
என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை வாசகர்கள்‌ கவனிக்கவேண்டும்‌. 
கிரேக்கர்கள்‌ இம்மாதிரிதான்‌ பொருள்‌ கொண்டிருந்‌ திருக்கறோர்கள்‌! 
வாரிசு வழியாகவோ அல்லது நேரான முறையிலோ ஆட்சி அதி 
காரத்திற்கு வராமல்‌, முறைபிறழ்ந்து வருகின்‌ றவர்களின்‌ ஆட்‌ 
சியை அவர்கள்‌ '“டூரனி?? (ஏாவாறர) எண்று கூறுகிளுர்கள்‌. 
இந்த ('டிரனி''யிலும்‌ மிகச்‌ சிறந்த அரசர்கள்‌ இரும்திருக்கிறார்‌ 
கள்‌; நல்லாட்சி கடத்தியிருக்கிறார்கள்‌ என்பதால்தான்‌ கிரேக்கர்கள்‌ 
இந்த '£ ஒரனி க்கு 4; கொடுங்கோல்‌ ?? என்று பொருள்கொள்ள 
வில்ல்‌ போலும்‌ ! 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 81 


௩. பிரபுத்துவாட்‌ சி 2. சுயநலக்‌ கும்பலாட்சி 
(Aristocracy) (Oligarchy) 
2. அரசியல்‌ ஸ்தாபன 8. ஜனகாயக ஆட்சி 
அல்லது (Democracy) 
திட்ட பூர்வமான ஆட்டு 
(Polity) 


அரிஸ்டாட்டிலின்‌, இந்தப்‌ பாகுபடுத்தும்‌ முறை, 
பிளேட்டோவின்‌ முறையை ஒட்டியே இருக்கிறது! ஆயினும்‌, 
அரிஸ்டாட்டிலின்‌ தரம்பிரிக்கும்‌ முறை வேறான தாகும்‌. 


சட்டத்துக்கு உட்படுவதையோ அல்லது சட்டத்தை 
மீறுவதையோதான்‌, அரீஸ்டாட்டில்‌ அளவுகோலாகக்‌ 
கொள்கிறார்‌. அவர்‌ முறைகெட்ட ராஜாங்கங்கள்‌ எனக்‌ 
கருதும்‌ ஜனநாயக ஆட்சியின்‌ உட்பிரிவுகளையும்‌ சுயநலக்‌ 
கும்பலாட்சியின்‌ உட்பிரிவுகளையும்‌ எடுத்துக்‌ காட்டுவதற்‌ 
கும்‌, இவ்விரண்டையுமே வேறுபடுத்திக்‌ காட்டுவத ற்குமே 
இந்த அளவுகோலைப்‌ பயன்படுத்துகிருர்‌. பிளேட்டோ 
அரிஸ்டாட்டில்‌ குறிப்பீடும்‌ இரண்டுவித ஆட்சி 
முறைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ மூன்றுவகைகள்‌ இருப்ப 
தாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌, அரிஸ்டாட்டிலுக்கு ஓவ்‌ 
வொன்றின்‌ குணம்‌ அல்லது தரந்தான்‌ முக்கியமாகப்படு 
கிறது. அவருக்கு எண்ணிக்கையைக்‌ காட்டிலும்‌ தரமே 
முக்கியமாகப்படுகிறது. பணக்காரரைப்‌ பெரும்பான்மை 
யினராகக்கொண்டு விடுவதால்‌, அந்த ராஜாங்கம்‌, ஜன 
நாயக ஆட்சியாகிவிடாது ; ஏழைகளைச்‌ சிறுபான்மை 
யினராகக்கொண்ட ராஜாங்கம்‌, சுயநலக்‌ கும்பலாட்சி 
யாகவும்‌ ஆகிவிடாது. பணக்காரரின்‌ ஆட்சி, சுயநலக்‌ கும்ப 
லாட்சியாகவும்‌ ஏழைகளின்‌ ஆட்சி ஜனநாயக ஆட்சியாக 
இருக்கவுங்கூடும்‌ / இந்தவித ஆட்சிமுறைகளில்‌, அரசியல்‌ 
ஸ்தாபனம்‌ அல்லது திட்டபூர்வமான ஆட்சிமுறையை நடுத்‌ 


69 ஆட்சிக்‌ கலை 


தரவர்க்கத்தின்‌ ஆட்சியெனக்‌ கருதலாம்‌. பிரபு--ஏழை--நடுத்‌ 
தரத்தவன்‌--இவர்களைக்கொண்டே, அரசியல்‌ அமைப்பு 
களின்‌ பாகுபாட்டை, அரிஸ்டாட்டில்‌ ஙிர்ணயிக்கிறோர்‌. 


அரிஸ்டாட்டில்‌, மற்றொரு இடத்தில்‌, கலப்பட அரசி 
யல்‌ அமைப்பொன்றையும்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. சுய 
நலக கும்பலாட்சியின்‌ சில அம்சங்களையும்‌--ஜனசாயக 
ஆட்சியின்‌ சில அம்சங்களையும்‌ கூட்டித்‌ தயாரிக்கப்பட்‌ 
டதே இந்தக்‌ கலப்பட அரசியல்‌ அமைப்பாகும்‌. 


ஏழைகளின்‌ பெரும்பான்மை பலத்தால்‌ இயங்குகின்‌ ற 
ராஜாங்கத்தை ஜனநாயக ஆட்சியென்றும்‌, பணக்காரரின்‌ 
சிறுபான்மை பலத்தால்‌ இயங்குகின்ற ராஜாங்கத்தை சுய 
கலக்‌ கும்பலாட்‌சயென்றுங்‌ கூட, ஒரு இடத்தில்‌ அவர்‌ 
பாகுபடுத்தி நிர்ணயிக்கிறோர்‌. இன்னும்‌ ஒரிடத்தில்‌ 
அவரே, சுயநலக்‌ கும்பலாட்சியில்‌, ஆள்பவர்கள்‌ ஈற்குடி 
யிற்‌ பிறந்தவர்களாகவும்‌, சொல்வன்மையும்‌, செல்வச்‌ 
சிறப்பும்‌ உள்ளவர்களாகவும்‌ இருக்கக்கூடும்‌ என்றும்‌, 
ஐனநாயக ஆட்‌சியில்‌, €ழ்க்குடிப்‌ பிறந்தவர்களும்‌ ஏழை 
களும்‌, இழிவான சேவகத்‌ தொழில்‌ புரிகிறவர்களுமான 
மட்டரகப்‌ பேர்வழிகள்‌ ஆள்பவராக வந்துவிடக்‌ கூடும்‌ 
என்றும்‌ கூறுறொர்‌ / 


அரசியல்‌ அமைப்புகளின்‌ தன்மை வேறு விதத்திலும்‌ 
தீரம்‌ பிரிக்கப்‌ படுவதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 


முடியாட்சி அல்லது பிரபுத்துவாட்சி முறையில்‌ ஒரு 
வரே ஆள்பவராக (மன்னராக) இருக்கிறோர்‌ என்பதால்‌ 
அதிகாரம்‌ அவரிடம்‌ ஒப்படைக்கப்‌ படுவதில்லை ; ஆள்பவ 
ரின்‌ (மன்னரின்‌) அரிய குணம்‌ அல்லது ஆளும்‌ வர்க்கத்‌ 
தின்‌ அரிய குணம்‌ பார்த்தே அதிகாரம்‌ ஒப்படைக்கப்‌ 
படுகிறது. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 88 
அரசியல்‌ ஸ்தாபன அல்லது திட்ட பூர்வமான ஆட்சி 
யிலும்‌, செல்வம்‌- எண்ணிக்கை இவ்விரண்டையும்‌ கொண்டு 
தான்‌ அதிகாரம்‌ ஆள்‌ பவரிடம்‌ வழங்கப்படுகிறது. 
பிரஜைகளின்‌, சேனையின்‌ அடக்கமான குணப்பண்‌ 
பின்‌ அடிப்படையில்‌ அதிகாரத்தை ஓப்படைக்கலாமென்‌ 
றும்‌, அரிஸ்டாட்டில்‌ சொல்கிறோர்‌. 

“மோசடி -பலாத்காரத்தில்கான்‌ கொடுங்கோலனின்‌ 
அதிகாரங்கள்‌ எல்லாம்‌ பிறக்கின்றன ” என்று, அரிஸ்‌ 
டாட்டில்‌ கூறுகிறார்‌. 

ராஜாங்கதீதின்‌ பல்வேறு அங்கங்களின்‌ பட்டியலை 
யும்‌ பின்வருமாறு அவர்‌ தயாரித்திருக்கிறோர்‌ : 

1. உணவு தானியங்களை உற்பத்தி செய்ற விவசாயி 
கள்‌. 
கொல்லர்கள்‌. 
வர்த்தகர்கள்‌. 
அடிமைகள்‌. 
போர்வீரர்கள்‌. 
நீதிபதிகள்‌. 
உயர்ந்த பொதுநல சேவை செய்பவர்கள்‌. 
அதிகாரவர்க்கம்‌. 


SONOMA 


சட்டமியற்றும்‌ ஸ்தாபனம்‌. 


பல்வேறு அரசியல்‌ அமைப்புகளை ஒப்பிட்டு ஆராய்‌ 
வதற்கு உதவியாக குத்திரமாக இருப்பது அரிஸ்டாட்டி 
வின்‌ கொள்கை முறைதான்‌, அவரது முறையே ஆதார 
மாக எடுத்துக்‌ சாட்டப்படுகின்‌ மன. 


ஏறக்குறைய, அரிஸ்டாட்டிலின்‌ குணக்‌ கொள்கை 
அடிப்படையிலேயே, சட்ட பூர்வ அரசியல்‌ முறைக்கும்‌ 


84 ஆட்சிக்‌ கலை 


யதேச்சா திகார முறைக்கும்‌ உள்ள வேற்றுமைகளை, தற்‌ 
கால அரசியல்‌ நிபுணர்கள்‌ விமரிசனம்‌ செய்வதைக்‌ 
காணலாம்‌. 


முடியாட்சி, பிரபுத்துவாட்‌சி, சுயகலக்‌ கும்பலாட்டி 
இவற்றையெல்லாம்‌ வேறுபடுத்திக்‌ காட்டவும்‌ அரிஸ்‌ 
டாட்டிலின்‌ இதே குண அடிப்படைக்‌ கொள்கையே பெரிதும்‌ 
உபயோகப்படுத்தப்படுகிறது. 

ஆதார ராஜாங்கம்‌, பிரதிகிதித்துவ ஆட்சி, ஒரே 
ராஜாங்கம்‌, சமஷ்டி முறை, சாம்ராஜ்ய முறை யென்னும்‌ 
பல ராஜாங்க முறைகளைப்பற்றியும்‌ அரிஸ்டாட்டில்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌. ஆனால்‌, இவைகளை அவர்‌ விவரிக்கவில்லை. 

அரிஸ்டாட்டிலின்‌ அரசியலில்‌, நீதியைப்‌ பற்றிய 
விளக்கப்‌ பகுதியே மிகச்‌ சிறந்த பகுதியாகும்‌. 

தார்‌ மிகப்‌ பண்பில்லாத ராஜாங்கம்‌ வெறும்‌ சாரமற்ற 
கூட்டுறவு ஆூவிடும்‌/ அத்தகைய ராஜாங்கத்திற்கு 
லட்சியமே இல்லையென்று சொல்லிவிடலாம்‌. அங்கே 
சட்டமும்‌ வெறும்‌ சம்பிரதாயமாகவே யிருக்கும்‌; மனிதர்‌ 
களை ஈநற்குணப்‌ பண்புள்ளவர்களாக உருவாக்க இயலாத 
வாறு, அதிகாரம்‌, தனது ஆக்கத்‌ தன்மையை இழந்துவீடு 
கிறது; அநீதியை எதிர்க்க வல்ல சக்தியையும்‌ இழந்து 
விடுகிறது. 

பரிபூரண வாழ்க்கைக்காக, தன்‌ தேவைகளையெல்லாம்‌ 
தானாகவே பூர்த்திசெய்துகொள்ள வல்லதும்‌, சுயதேவைப்‌ 
பூர்த்தி வாழ்க்கைக்காகவும்‌, க்ஷேம நலனுக்காகவும்‌ ஒன்று 
சேர்ந்தியங்கும்‌ மகா சமூகமே ராஜாங்கமாகும்‌. உன்னத 
செயல்களைச்‌ செய்யவே ராஜாங்கம்‌ உள்ளதென்றால்‌, அதி 
காரம்‌ எவர்‌ கையில்‌ இருக்கவேண்டும்‌ ? சுதந்திரமானவன்‌ 
அல்லது நற்குலத்தவன்‌ கையில்‌ இந்த அதிகாரம்‌ இருக்க 
வேண்டியதில்லை. நல்லவர்‌ கையில்தான்‌ இத்தகைய அதிகாரம்‌ 
இருக்கவேண்டும்‌ ! 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 85 


ஈல்ல குணத்திற்குக்‌ குறைவான எதுவும்‌ நீதியின்‌ ஒரு 
அம்சமேயன் றி, முழு நீதியாகாது / “ராஜாங்கத்துக்கு 
இதைவீ*ச்‌ சிறந்த லட்சியத்தை வேறு யாரும்‌, அரிஸ்‌ 
டாட்டிலைத்‌ தவிர, வகுத்துக்‌ கொடுத்ததில்லை * எனப்‌ 
பெருமிதத்துடன்‌ பேசுவாருமுண்டு. 


ஹக்ஸ்லி,**கிர்வாக சாஸ்திரம்‌''பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌ 
தனி நபர்‌, மற்றவர்களின்‌ சுதந்திரத்தில்‌ தலையிடும்போது, 
ராஜாங்கம்‌ அந்தத்‌ தனி நபரின்‌ சுதந்திரத்தில்‌ குறுக்கிட 
வேண்டும்‌ என்று வலியுறுத்‌ இயிருக்கிறுர்‌ / இதைப்‌ 
(*போலீஸ்கார சித்தாந்தம்‌” என்று வர்ணிக்கலாம்‌! ஆனால்‌, 
“சட்டத்தின்‌ மூலம்‌ஒருவனை நல்லவனாக்க முடியாது”? 
என்பது அரிஸ்டாட்டிலின்‌ வாதமாகும்‌. பரிசுகள்‌, தண்‌ 
டனைகள்‌ மூலம்‌, நன்மையை நாடவும்‌ தீமைகளை விலக்க 
வும்‌ மக்களைப்‌ பழக்கப்படுத்த முடியும்‌ என்பதை அரிஸ்‌ 
டாட்டிலும்‌ ஒப்புக்கொள்கிறார்‌. ஆனால்‌, இந்த நிலையை, 
ஒழுக்கத்தின்‌ பூர்வாங்க நிலையாகவே மதிக்கிரா3ரேயன்‌ றி, 
ஒழுக்கமாகவே மதிக்கவில்லை /- 


பலர்‌ கூடி ஆட்சிபுரிவதை மேலெனக்‌ தாம்‌ கருது 
வற்கு அவர்‌ நான்கு காரணங்களைக்‌ காட்டியிருக்கிறார்‌: 


1. ஓரு சில ஈல்லவர்களின்‌ சேர்க்கையை விடப்‌ பல 
சாதாரண மனிதர்களின்‌ சேர்க்கையில்‌ கூட்டாக 
நல்ல குணம்‌ இருக்கக்கூடும்‌. 

2. பெருந்திரளான மக்களுக்கு, அதிகாரத்தில்‌ பிரட்‌ 
தரமாகப்‌ பங்கு தராவிடில்‌, அதிருப்தி பரவும்‌ ; 
அதனால்‌ அபாயம்‌ ஏற்படும்‌. 

ி. ஆள்பவரை நீக்கவோ மியமிக்கவோ, மீண்டும்‌ 
தேர்ம்தெடுக்கவோ வேண்டுமெனில்‌ அப்பணி 
யைப்‌ பொதுமக்களிடம்‌ விடுவதே நலமாகும்‌. 
வீடும்விருந்தும்பற்றி அனுபவிப்பவனுக்குத்தான்‌ 


86 ஆட்சிக்‌ கலை 


ஈனறாகத்‌ தெரியும்‌ ; வீட்டைக்‌ கட்டிய கொத்த 
னுக்கோ, அல்லது சமைத்த ஈளபாகிக்கோ தெரி 
யாது / எனவே, ஆட்சியின்‌ கன்மை - இமைகளை 
அனுபவித்தவனுக்கே தெரியும்‌ ; அதைக்‌ கொள்‌ 
ளவும்‌ அல்லது தள்ளவும்‌ இறமையிருக்கும்‌ / 

4. தனி கபர்‌, ஆசாபாசங்களுக்குக்‌ கட்டுப்பட்டவன்‌ 
ஆதலால்‌, அவன்‌ கோபதாபம்‌ கொள்‌ பவனாக 
இருக்கிறான்‌ ; மக்கள்‌, ஒரு கூட்டமாக ஆத்திரங்‌ 
கொள்வது இயலாது / (ஜனத்திரளின்‌ வெகுண்‌ 
டெமும்‌ மனோநிலையை, அரிஸ்டாட்டில்‌ தெரிந்து 
கொள்ளவில்லையோ என்று நினைக்க வேண்டி 
யிருக்கிறது 7) 


அரிஸ்டாட்டில்‌, நிறைந்த - உன்னதமான பண்‌ 
புள்ள மனிதனின்‌ முடியாட்சிதான்‌ லட்சிய பூர்வமான 
அரசியல்‌ முறையெனக்‌ கருதுகிறார்‌. தனிப்பட்ட முறை 
யில்‌, தலைசிறந்த மனிதனாகவும்‌, மக்களுக்குள்ளேயும்‌ 
உயர்ந்து விளங்குபவனாகவும்‌ உள்ள புறுஷோத்தமனை 
மன்னனாக ஏற்று நடத்தப்படும்‌ முடியாட்சயே மிகச்‌ 
சிறக்தது என்று அரிஸ்டாட்டில்‌ கருதுகிறார்‌. (ஆனால்‌ 
அத்தகைய மகாபுருஷன்‌ எங்கே யிருக்கிறான்‌ 2) 


முடியாட்சி 

முடியாட்சியை அரிஸ்டாட்டில்‌ மிகச்‌ சிறந்ததெனக்‌ 
கருதுறொர்‌ என்று மேலே குறிப்பிடப்பட்டிருப்பதைக்‌ 
கவனிக்கத்‌ தவறக்கூடாது / அதைப்பற்றி அவர்‌ இங்கே 
விவரமாகப்‌ பரிசீலிக்கிறார்‌. 

சேனாபதியாகவும்‌, சமயத்‌ தலைவனாகவும்‌ உள்ள ஒரு 
வனை மன்னராகக்கொண்ட ஸ்பார்ட்டாவின்‌ அரசியல்‌ 
அமைப்பை அவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரியல்‌ 814 


மன்னன்‌ முக்கியமா ? அல்லது சட்டம்‌ முக்கியமா ? 
என்ற கேள்வி பிறக்கிறபோது, சட்டமே முக்கியம்‌ என 
லாம்‌. எனெனில்‌, சட்டமென்பது விருப்பு-வெறுப்பில்லாத 
விவேகத்திலிருந்து பிறக்கிறது. ஆயினும்‌ குறைமிகுந்த 
ராஜாங்கம்‌ இயற்றுகன்‌ ற சட்டமும்‌ குறையுள்ள தாகவே 
இருக்கும்‌. அதனால்‌, சட்டத்தைப்‌ பொதுவாகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளலாமென்றும்‌, சட்டம்‌ பயன்படாத 
விவகாரங்களில்‌ தனியாரின்‌ அறிவைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாமென்றும்‌ முடிவுக்கு வந்தார்‌ அரிஸ்டாட்டில்‌ ! 


“சட்டத்தை நிரந்தரமாக்கிவிட வேண்டும்‌; அதற்கு 
உதவியாக விதிகளைப்‌ பார்லிமெண்டு அல்லது சட்டசபை 
இயற்ற வேண்டும்‌ ” என்றும்‌ அரிஸ்டாட்டில்‌ சொல்கிறார்‌. 

சாத்திரத்தை மாற்றக்கூடாதென்கிற “வைதிக தருமத்‌ 
தைப்‌ போன்‌ றதே அரிஸ்டாட்டிலின்‌ கருத்தும்‌ / 
அசாதாரண நிலைமைகளில்தான்‌ சட்டத்தை மாற்ற 
லாமேயொழமிய, மற்ற வேளைகளில்‌ அதன்‌ அமுலில்‌ தலை 
யிடக்கூடாது என்றும்‌ அவர்‌ கூறுரறொர்‌. 


“்‌ ஆண்டைகீகும்‌ - அடிமைக்கும்‌ உள்ள உறவுமுறை 
இயற்கையானது. அதேபோல, பிரஜைக்கும்‌ - மன்ன 
னுக்கும்‌ உள்ள உறவு முறையும்‌ இயற்கையானது ? 
என்கிறொர்‌ அரிஸ்டாட்டில்‌. மன்னன்‌ எப்போதும்‌ தன்‌ 
குடிமக்களின்‌ நலனையே கோரவேண்டும்‌ ; அவர்களைவிடச்‌ 
சிறந்தும்‌ விளங்கவேண்டும்‌. *“ மாந்தருள்‌ தெய்வம்‌ ' இருப்‌. 
பின்‌, முடியாட்சியே சிறந்ததென அவர்‌ கூறுறொர்‌. 


இரேக்க ராஜாங்கத்துக்கு அனுபவ சாத்தியமான 
லட்சியத்தை அவரே வகுத்துக்கொடுத்தார்‌. நடுத்தர 
வர்க்கத்தின்‌ திடகாத்திரமான ராணுவ குணத்தை 
ஆட்‌ புரிவதற்கான தகுதியாக நிர்ணயித்தார்‌. அவரது 
சீடரான அலெக்ஸாந்தர்‌ தலை சிறந்த ராணுவ வீரனாக 


88 ஆட்சிக்‌ கலை 


விளங்கியதை நினைவூட்டிக்கொண்டால்‌, அரிஸ்டாட்டில்‌ 
மக்கள்‌ தலைமைக்கு இத்தகைய தகுதியை ஏற்படுத்திய 
தன்‌ உண்மை புலப்படும்‌. 


ராஜாங்கத்தின்‌ உடலமைப்பு 

அரிஸ்டாட்டில்‌ ஐர்துவிச ஐனகாயகங்களைப்‌ பற்‌ 

கிச்‌ சொல்லுரொர்‌. 

1. சமத்துவ அடிப்படையில்‌ எழுந்த ஜனநாயகம்‌. 
இதில்‌ ஏமை - பணக்காரன்‌ என்ற ஏற்றத்‌ 
தாழ்வில்லை. 

எ. குறைந்தபட்ச எழுத்தறிவுத்‌ தகுதியைப்‌ பெற்ற 
வர்கள்‌ ஜில்லா அதிகாரிகளை த சேர்ந்தெடுப்பது. 
இரந்த முறை விவசாயிகளுக்கு ஏ ற்றதென அவர்‌ 
நினை க்றொர்‌. 


மூன்றாவது - நான்காவது மூறைகள்‌ நடுவாந்தரமான 
மூறைகளாம்‌. ஐரீதாவதோ, முறைபிறழ்க்த ஆட்சியைச்‌ 
சார்ந்த முறையாகும்‌. இந்த ஐந்தாவது முறையை அவர்‌ 
அரசியல்‌ முறையாகவே கருதவில்லை ! ஏனெனில்‌ அவர்‌ 
கூறுகிறபடி, * இங்கே சட்டசபை சேவைக்ஞுச்‌ சம்பளம்‌ 
இருக்கும்‌ ; சட்டத்தை மீற அவசரச்‌ சட்டப்‌ பிரகடனங்‌ 
கள்‌ இருக்கும்‌; பணக்காரர்‌ பழிவாங்கப்படுவர்‌ ; 
ஜில்லா அதிகாரிகளின்‌ அதிகாரத்துக்கு மதிப்பு இராது ; 
உழைப்பாளரே மேலோங்கி நிற்பர்‌; பின்‌, பெரும்பாலான 
ராஜாங்கங்களுக்குத்‌ தலைகிறந்த அரசியல்‌ வடிவத்தைத்‌ 
தரவல்லது எது என்பதை ஆராய்கிருர்‌. 


நிதான வாழ்வே இன்பவாழ்வு என்பதை அவர்‌ 
ஒழுக்கவியலில்‌ கூறியிருப்பதை நாம்‌ முன்னமேயே தெரிந்து 
கொண்டிருக்கிறோம்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 88 


“ அளவுக்கு மீறிய பலாத்காரத்‌ தன்மையுள்ளவர்‌ 
களுக்குப்‌ பணினெற பழக்கம்‌ இருக்காது. சிறிதுகூட 
முரட்டு சுபாவம்‌ இல்லாதவர்கள்‌ அடிமைகளாக இருக்கத்‌ 
தான்‌ லாயக்குள்ளவர்கள்‌ ! எனவே, இவ்விரு சாராருக்‌ 
கும்‌ மையமாக இருக்கின்‌ றவர்கள்‌ அதிகமாக உள்ள ௩௧ 
ரங்களில்கான்‌ ஆனந்தம்‌ பொங்கமுடியும்‌. இத்தகைய 
நடுத்தர வர்க்கத்தினர்‌ நிறைந்துள்ள ராஜாங்கத்துக்கு 
ஜனநாயக வடிவமே ஏற்றது; பத்திரமானது.”” 

பின்பு, அரிஸ்டாட்டில்‌ ஒவ்வொரு அரசியல்‌ அமைப்‌ 
புக்கும்‌ ஏற்ற நிர்வாக முறையையும்‌ வகுத்துக்‌ கொடுக்‌ 
கிறார்‌. தேர்வுமுறையிலும்‌ பல ரகங்களை எடுத்துக்‌ கூறி 
யிருக்கிறார்‌. அவைகளில்‌ முக்கியமானவை வருமாறு : 


1. எல்லா பிரஜைகளுமோ அல்லது சிலர்மட்டுமோ 
தேர்வு செய்வதில்‌ ஈடுபடுதல்‌ : 

2. எல்லா பிரஜைகளுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட 
வர்க்கம்‌ மட்டுமோ (அவர்களின்‌ அந்தஸ்தை 
யொட்டி) தேர்வு செய்வதில்‌ ஈடுபடுதல்‌. (சொத்‌ 
துடமை - குடிப்பிறப்பு - திறமை முதலியவையே 
அத்தகுதிகள்‌ 7 

9. வாக்குரிமை அல்லது திருவுளச்‌ சீட்டுமூலம்‌ 
தேர்வு செய்தல்‌. 


ஜனநாயக ஆட்சியை ஒழுங்காக நிறுவி, நிர்வகிக்கும்‌ 
வழிகளைப்பற்றியும்‌ அரிஸ்டாட்டில்‌ விரிவாக வரையறுத்‌ 
இருக்கிறார்‌. திறமையில்‌ நிலவுகின்ற ஏற்றத்‌ தாழ்வு 
களைக்‌ கவனிக்காமலேயே சமத்துவத்தைக்‌ கோருவதும்‌, . 
விருப்பப்படி நடப்பதற்கான பட்டயமாகச்‌ தகும்‌ 
திரத்தைக்‌ கருதுவதுமான்‌ போக்குகள்‌ ஜனகாயகது 
தில்‌ மேலோங்கியிருப்பதைக்‌ காண, அரிஸ்டாட்டில்‌ 
தவறவில்லை. ஒருவனும்‌ தன்னை ஆளக்கூடாது எனறு. 

6 


90 ஆட்சிக்‌ கலை 


கோருவத ற்கும்‌ அல்லது தானே ஆளுவதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ 
அளிக்கப்பட வேண்டும்‌ என்று கோருவதற்கும்‌ ஜனநாய 
கத்தில்‌ இடம்‌ உண்டாகிவிடுகிறது. இக்கோரிக்கைகளி 
லிருந்தே அரசியல்‌ அமைப்பை வகுப்பதற்கு வழி பிறக்‌ 
கிறது என்ற பிரத்தியட்ச அரசியல்‌ உண்மையைக்‌ 
கவனிக்கத்‌ தவறக்கூடாது. ஜனநாயகத்தை அதன்‌ மிக 
வும்‌ சிறந்த உருவத்தில்‌ அமைப்பதற்காக எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌ நடவடிக்கைகளோ மிக உண்மையான 
ஜனநாயக நடவடிக்கைகள்‌ எனக்‌ கருதுவது தவறு என்ற 
மற்றொரு அரசியல்‌ உண்மையையும்‌ புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 

ராஜாங்கம்‌ நீடித்துச்‌ செயல்பட வல்ல ரி தியில்தான்‌ 
எந்த நடவடிக்கையும்‌ இருக்கவேண்டும்‌. ராஜாங்கத்தை 
எதிர்க்கும்‌ வர்க்கத்தைப்‌ பழிவாங்காமல்‌, எதிர்க்‌ கட்சி 
யைத்‌ தாராளச்‌ சிக்தையுடன்‌, பெருந்தன்மையுடன்‌ 
கடத்துவதுதான்‌ சீரிய விவேகமாகும்‌. 


விவேககெள்‌ ராஜாங்கத்தைப்‌ * பாப்பர்‌ சமஸ்தான ?' 
மாக்கிவீடும்‌ அளவிற்குப்‌ போய்விடமாட்டார்கள்‌. அவர்‌ 
கள்‌, நாட்டை ஏழைமையில்‌ ஆழ்தீ திவிடுவத ற்காக ஆளுகை 
யைப்‌ பயன்படுத்த மாட்டார்கள்‌ / 

விவேகமுள்ள ஜனகாயகவாதி மக்களை மக்களாக 
மதிப்பான்‌. ஏழைப்‌ பிரஜைகளைப்‌ பண்ணைகளில்‌ அல்லது 
தொழில்களில்‌ அமர்த்தி, அவர்களுடைய சுபீட்ச வாழ்விற்‌ 
கும்‌, சுயமரியாதை வாழ்விற்கும்‌, சுயதேவைப்‌ பூர்த்திக்கும்‌ 
வழிசெய்து தருவான்‌. அரிஸ்டாட்டில்‌ பல்வேறு அரசியல்‌ 
அமைப்புகளைப்பற்றி ஆராய்க்திருப்பதைக்‌ கவனித்தோம்‌. 
அவ்வித ஆராய்சசியில்‌ அவர்‌ பல கருத்துக்களை எடுத்‌ 
துரைத்திருப்பதையும்‌ கண்டோம்‌. அக்கருத்துக்களை 
யெல்லாம்‌ கூடியவரை தொகுத்துப்‌ பார்த்தால்‌ ழ்க்கண்ட 
தரவாரி ராஜாங்க வரிசை முறையை வகுக்கமுடிறெது. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 91 


மேலிருந்து கீழ்வரையில்‌ உள்ள இந்தத்‌ தரவரிசை, மிக 
உயர்ந்த அரசியல்‌ அமைப்பிலிருந்து ஆரம்பமாகி பிறகு 
படிப்படியாக இறங்க, கடைசியாக மிகக்‌ கீழ்த்தரமான 
அரசியல்‌ அமைப்பில்‌ முடிகிறது. இந்த வரிசையின்‌ ஓவ்‌ 
வொரு கட்டமும்‌ ஒரு அரசியல்‌ அமைப்பைக்‌ குறிக்‌ 
கிறது. அந்தத்‌ தரவாரி வரிசைக்‌ கிரமம்‌ அவருடைய 
கருத்துக்களின்‌ பிரதிபலிப்பேயாகும்‌ / இதோ, அந்தத்‌ 
தரவாரி வரிசைக்‌ கிரமம்‌ : 

1. லட்சிய முடியாட்‌ (Ideal Royalty) 

எ: கலப்பற்ற பிரபுத்துவஆட்‌ 8 (Pure Aristocracy ) 

9. கலப்பட பிரபுத்துவ ஆட்டு (Mixed Aristocracy ) 

4. அரசியல்‌ ஸ்தாபன அல்லது திட்ட பூர்வமான 

ஆட்சி (Polity) 


ச. மிகுந்த மிதவாத ஜனநாயக ஆட்டி (Most mode- 
rate Democracy ) 


6. மிகுந்து மிதவாத சுயநலக்‌ ஞகாம்பலாட்சி (Most 
moderate Oligarchy ) 


7. நடுத்தர ஜனகாயக ஆட்டு (Intermediate variety 
of democracy ) 


8. நடுத்தர சுயமலக்‌ கும்பலாட்‌ (Intermediate 
variety of Oligarchy) (இவைகளில்‌ முந்தைய 
ஆட்சி முறையையே அரிஸ்டாட்டில்‌ வரவேற்‌ 


கிறார்‌.) 

9. அதி திவிர ஜனநாயக ஆட்சி (Extreme demo~ 
cracy ) 

10. அதி இவிர சுயகலக்‌ கும்பலாட்சி (Extreme 
Oligarchy 7 


11. முறை பிறழ்ந்த ஆட்சி (Tyranny) 


92 ஆட்சிக்‌ கலை 
ராஜாங்கத்துக்கு ஏற்படுகின்ற *நோய்‌ களும்‌ 
அவற்றிற்கான “சிகிச்சை” முறைகளும்‌ 


“ரரஜாங்கத்துக்கு ஏற்படுகின்ற ‘நோய்கள்‌ ; அதை 
எதிர்ப்பதற்காக எழுகின்ற புரட்சியின்‌ காரணங்களே 4” 
இந்த கோய்களைத்‌ தீர்க்கும்‌ சிகிச்சை முறைகளை அரிஸ்‌ 
டாட்டில்‌ கூறுகிறார்‌. இங்கே, அவருடைய முதிர்ந்த அர 
சியல்‌ விவேகமும்‌, அனுபவ ஞானமும்‌ மிகத்‌ தெளிவாகத்‌ 
தெரிஏன்றதைக்‌ காணலாம்‌. 

ராஜாங்கத்திற்குப்‌ *புறை” வைக்கும்‌ புரட்சிக்கான 
காரணங்களையும்‌, புரட்சியின்‌ இயக்க வேகத்தையும்‌, 
அதைத்‌ தடுக்கும்‌ வழிகளையும்‌ பற்றி அவர்‌ விரிவாக 
ஆராய்ந்‌ இருக்கிறார்‌. 

புரட்சிக்கான பொதுப்படையான காரணங்களை 
அரிஸ்டாட்டில்‌ ஆராய்க்துரைக்கிறோர்‌. 

நீதியைப்‌ பற்றி மனிதர்களின்‌ மனத்தில்‌ ஒருதலைப்‌. 
, பட்சமான கருத்து ஏற்படுகிறது. அதுமட்டுமா? அக்‌ 
கருத்து அவர்களை *வக்கிர'மாகச்‌ சிந்தித்துச்‌ செயலா ற்ற 
வும்‌ தூண்டுகிறது. இத்தகைய வக்கிரப்‌ புத்திதான்‌ 
புரட்சியின்‌ ஊற்றாகும்‌! 

மனிதர்கள்‌ யாவரும்‌ சரிநிகர்‌ சமானமானவர்கள்‌” என்பது 
ஜனகாயகவா திகளின்‌ கோட்பாடு. “மனிதர்கள்‌ யாவரும்‌ ஒரே 
சமமான செல்வம்‌ படைத்தவர்களல்லர்‌; இந்தப்‌ பொருளாதார 
ஏற்றத்‌ தாழ்வு காரணமாக அவர்கள்‌ யாவரும்‌ சரிநிகர்‌ சமானமான 
வர்களல்லர்‌” என்பது சுயநலக்‌ கும்பலாட்சி வாதிகளின்‌ 
எண்ணம்‌. புரட்சியாளனின்‌ மனோஙிலையும்‌ இப்படித்தா 
னிருக்கும்‌. அவனது நோொக்கமேல்லாம்‌ லாபத்திலும்‌, 
பதவியிலுமே நிலைத்திருக்கும்‌. அல்லது நஷ்டத்தையும்‌, 
அவமானத்தையும்‌ எப்படித்‌ தவிர்க்கலாம்‌ என்‌ ப திலேயே 
ஆழ்ட்திருக்கும்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 98 


பிறருக்குப்‌ பணமும்‌, புகழும்‌ கிடைப்பதைக்‌ கண்டு 
ஏற்படும்‌ ஆத்திரம்‌, பயம்‌, தனிஈபர்களின்‌ ஆணவப்‌ பிர 
சித்தி, அருவெறுப்பு, தேர்தல்‌ பித்தலாட்டங்கள்‌, விசுவாச 
மில்லாதவர்களையும்‌ யோக்கியகதையில்லாதவர்களையும்‌ அதி 
காரத்‌ தில்‌ அமர்த்தும்‌ போக்கு, சிறு மாறுதல்களில்‌ கூடக்‌ 
காட்டப்படும்‌ அலட்சியம்‌, ராஜாங்கத்தில்‌ காணப்படும்‌ 
வேற்றுமைகள்‌ முதலியவைகளே புரட்சி மனோஙிலை 
தோன்றுவதற்கான காரணங்களாம்‌. சரித்திர ஞானத்‌ 
திற்‌ சிறந்து விளங்கிய அரிஸ்டாட்டி லுக்கு, இக்‌ காரணங்‌ 
களைக்‌ கண்டறிவதில்‌ எவ்விதச்‌ சிரமமும்‌ இல்லை. 


ஜனநாயகத்தில்‌, மக்களாட்சிவா திகளின்‌ மிதமிஞ்சிய 
கொடுமைகள்‌ காரணமாகவும்‌ புரட்சி தோன்றும்‌. ஜன 
நாயக ராஜாங்கத்தைக கவிழ்கீகப்‌ பணக்காரர்கள்‌ ஒன்று 
கூடுவார்கள்‌; அல்லது மக்களாட்சிவாதிகள்‌ கொடுங்‌ 
கோன்மையை நிறுவவுங்கூடும்‌. சுயநலக்‌ கும்பலாட்சியும்‌ 
அதன்‌ அடக்கு முறையின்‌ காரணமாகக்‌ கவிழ்க்கப்‌ பட 
லாம்‌. பிரபுத்துவஆட்சியில்‌ ஒரு சிலரிடமே எல்லா உரிமை 
கள்‌, பதவிகள்‌, அதிகாரங்களும்‌ குவிந்து விடுவதால்‌, அதை 
ஏற்காதவர்களின்‌ புரட்சி ஏற்படலாம்‌. ஜனநாயக ஆட்சி 
யின்‌ சில அம்சங்களும்‌, சுயகலக கும்பலாட்சியின்‌ சில அம்‌ 
சங்களும்‌ தவறான முறையில்‌ கலந்துவிடுவதன்‌ காரணமாக 
அத்தகைய கலப்பட ஆட்சியை எதிர்க்கும்‌ புரட்சியும்‌ 
கோன்‌ றலாம்‌. அந்நியர்‌ தூண்டுதலாலும்‌ புரட்சி 
தோன்றலாம்‌. 


இந்தப்‌ புரட்சி நோய்‌' களைத்‌ தடுப்பதற்கான முறை 
களை, மிக அழகாக, அரிஸ்டாட்டில்‌ எடுத்துக்‌ காட்டி 
யிருக்கிறார்‌ : 


1. “சட்டத்துக்குப்‌ பணிந்து நடந்தாக வேண்டும்‌ - 
இது மிகவும்‌ முக்கியமானது.” 


94 


ஆட்சிக்‌ கலை 


அவர்‌ விதிக்கும்முதல்‌ விதியாகும்‌ இது / இறு 
விவகாரங்களில்கூடச்‌ சட்டத்துக்குப்‌ பணிந்து 
நடந்தாக வேண்டும்‌”? என்கிறார்‌ அவர்‌. 
மக்களை ஏமாற்றும்‌ தந்திரங்களைப்‌ பின்பற்றக்‌ 
கூடாது; இதனால்‌ பலனொன்றும்‌ கிடைக்காது. 
பிரஜைகளுடன்‌ ஈல்லுறவு கொள்ளவேண்டும்‌. 
ஆசைப்படுகி றவர்களைக்‌ கெளரவிக்க வேண்டும்‌. 
பண விஷயத்தில்‌, சாதாரண மக்களுக்குத்‌ தவறு 
இழைக்கக கூடாது. மக்களின்‌ தலைவர்களா 
யிருப்பவர்களுக்கு ஆட்சிப்‌ பொறுப்பில்‌ பங்கு 
தரவேண்டும்‌. அதாவது, ஓரளவு ஜன நாயக ஸ்தா 
பனங்களை நிறுவவேண்டும்‌. 
எப்போதும்‌, அயல்நாட்டுப்‌ படையெடுப்பு அபா 
யம்‌ இருப்பதாக, மக்களிடம்‌ தெரிவிக்‌ அக்கொண் 
டேயிருக்கவேண்டும்‌. 
அளும்‌ வர்க்கம்‌, எப்பாடு பட்டாயினும்‌, தங்க 
ளுடைய கட்டுப்பாடுகள்‌ சீர்குலைந்து விடாம 
லிருக்குமாறு பார்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
செல்வ வினியோகத்தால்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌ 
களின்‌ விளைவாகத்‌ தோன்றுகின்ற அரதியல்‌ 
விளைவுகளைக்‌ கூர்ந்து கவனித்து வர வேண்டும்‌. 
இவ விஷயத்தில்‌ மிகவும்‌ எச்சரிக்கையுடனிருக்க 
வேண்டுவது அவசியமாகும்‌. 


எந்தத்‌ தணிஈபரும்‌ அல்லது வர்க்கமும்‌ அதிக 
பலம்‌ பெறும்‌ ரீதியில்‌ ஓங்கிவிட அனுமதிக்கக்‌ 
கூடாது. ஏழைகளும்‌-— பணக்காரர்களும்‌, ஒரு 
வரைக்‌ காட்டிலும்‌ மற்றவர்‌ ஓங்கிப்‌ பலமுள்ள 
வர்களாக மாறிவிடும்‌ நிலைமையை எப்படியும்‌ 
தடுத்துவிட வழி செய்யவேண்டும்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 95 
இல்லையேல்‌, 


8. அதிகாரத்தை நடுத்தரவர்க்கத்தினர்‌ வசம்‌ ஓப்‌ 
படைத்துவிட வேண்டும்‌. 
ஆட்சியாளர்கள்‌, தங்களுடைய அரசியல்‌, 
அதிகாரப்‌ பதவிகள்‌ காரணமாகப்‌ பணம்‌ 
திரட்டுவதற்கு ஆசைப்படுரிறோர்கள்‌. அப்படிப்‌ 
பட்டவர்களின்‌ இந்த ஆசைப்‌ பூர்த்திக்கு எவ்வித 
வாய்ப்பும்‌ இருக்கக்கூடாது. இதை, அரிஸ்டாட்‌ 
டில்‌ கண்டிப்பான அரசியல்‌ நீ தியாகக்‌ கருதுகிரர்‌ 
“ ஆளப்படுவோரிடம்‌ ஆளும்‌ வர்க்கத்தினர்‌: 
சிறிதும்‌ தவறின்றி நடந்து கொள்ளவேண்டியது 
மிக முக்யெமாகும்‌ ?” என்று அரிஸ்டாட்டில்‌ 
பெரிதும்‌ வற்புறுத்திச்‌ சொல்லியிருப்பதைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌ / 


உயர்ந்த பதவிகளுக்கு நியமனங்களைச்‌ செய்வதற்கு 
அரிஸ்டாட்டில்‌ அடிப்படையான கொள்கைகளை வகுக்‌ 
கிறார்‌ ; மூன்று தகுதிகளையும்‌ நிர்ணயிக்கிறார்‌. 


மீ திமுறையை ஒரு கொள்கையாக அவர்‌ கொள்கிறோர்‌. 
“பதவி என்பது குணத்‌இற்கான பரிசு” என்பது அவரது 
இரண்டாவது கொள்கையாகும்‌. நீதியும்‌-குணமுமே பதவி 
யைப்‌ பெறுவதற்கான அடிப்படைப்‌ பண்புகள்‌. 


விசுவாசம்‌, திறமை, நேர்மை - இம்மூன்றுமே அவர்‌ 
விதிக்கும்‌ பதவிக்குரிய தகுதிகளாம்‌. 


தளபதியை நியமிக்க, காணயப்‌ பொறுப்பைவிடக்‌ 
திறமையையே அதிகமாகக்‌ கவனிக்கவேண்டும்‌.ஏனெனில்‌, 
ராணுவத்துறைப்‌ பதவிக்கு திறமைதான்‌ முக்கியமாகும்‌. 
நிதி இலாகா அதிகாரியைப்‌ பொறுக்கியெடுக்க நாணயப்‌ 
பொறுப்பே முக்கிய அளவுகோலாக இருக்க வேண்டும்‌.” 


96 ஆட்சிக்‌ கலை 


அரிஸ்டாட்டிலின்‌ “குணம்‌” என்ற சொல்லின்‌ 
பொருளிலே, குணச்சிறப்புடன்‌, அறிவுச்‌ செறிவும்‌ 
அடங்கியீருக்கிறது / 

“கல்வி கற்றவர்கள்‌, அவரவர்‌ எம்மாதிரி அரசியல்‌ 
முறையின்‌ கீழ்‌ வாழ்கிறார்களோ அதற்கேற்ப தங்களைப்‌ 
பக்குவப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ ” என்கிறோர்‌ 
அரிஸ்டாட்டில்‌. 

மேலும்‌, அவர்‌, “அரசியல்‌ அமைப்பின்‌ விதிக்குக்‌ 
கட்டுப்பட்டு நடப்பதை அடிமைத்தனம்‌ என்று நினைக்கக்‌ 
கூடாது. ஏனெனில்‌, அதுதான்‌ அவர்களுக்குக்‌ கதி 
மோட்சம்‌”' என்று கூறுவிறார்‌. 

அரிஸ்டாட்டில்‌, முடியாட்சியிலும்‌ - முறைபிறழ்ந்த 
ஆட்சியிலும்‌ ஏற்படுகின்ற புரட்சிகளை அடக்குவதற்கும்‌ 
தடுப்பதற்கும்‌ பின்பற்றக்‌ கூடிய முறைகளைப்பற்றிக்‌ 
கூறாது, விட்டுவிட்டார்‌! ஒருகால்‌, பிரபுத்துவ ஆட்சிக்கும்‌ 
அதிதீவிர ஜனநாயக ஆட்சி - அதிதீவிர சுயகலக்‌ கும்ப 
லாட்சி கலந்த முறைபிறழ்ந்த ஆட்சிக்கும்‌ சொல்லப்பட்ட 
அதே முறைகள்‌, முடியாட்சிக்கும்‌, முறைபிறழ்க்த ஆட்சிக்‌ 
கும்‌ பொருட்தியவையே என்று அவர்‌ நினைத்திருக்கக 
கூடும்‌ / 


லட்சிய ராஜாங்கம்‌ 

லட்சிய ராஜாங்கத்திற்கான தனியான சிறப்புத்‌ 
தன்மையைக்‌ கூறுவதற்கு முன்‌, மிகவும்‌ தகுதியான 
வாழ்க்கை யாது என்பதைப்பற்றி, அரிஸ்டாட்டில்‌, சில 
நல்லியல்புகளைக்‌ குறிப்பிடுவதன்மூலம்‌, நிர்ணயித்து 
விடுகிறார்‌. 

மனிதன்‌ இன்பத்துடன்‌ வாழ்வதற்காக, புறப்‌ 
பொருள்கள்‌, உடலுக்கான பொருள்கள்‌, ஒஆத்மாவுக்‌ 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 97 


கா பொருள்கள்‌ ஆயை இம்மூன்றுமே வேண்டும்‌. 
குண தனி நபருக்கு மட்டுமின்றி :ராஜாங்கத்துக்கும்‌ 
வேண்டும்‌. மேன்மையான வாழ்க்கை, *இதய்வீக?? 
வாழ்ககயாஞம்‌. இதுவே, அவர்‌ குறிப்பிடுகன்‌ ற, தகுதி 
யான எஈழ்ககையை விளக்கவல்ல நல்லியல்புகள்‌. 


லடசிய ராஜாங்கத்துக்கு இன்றியமையாத நல்ல அம்‌ 
சங்களங்ன: 


1. ரனத்தொகையே முதன்மையானதாகும்‌. ஜனத்‌ 
'காகையின்‌ அவசியத்தை அதன்‌ எண்ணிக்கை 
யக்‌ கொண்டுமட்டும்‌, முடிவு கட்டிவிடக்‌ 
“டாது. நகரத்திற்கு ஏற்ற வேலைகளையெல்‌ 
எம்‌ செவ்வனே செய்யவல்ல இறமை கொண்ட 
இமையற்ற ஜனத்தொகையே முக்கியமான 
னெறு அவர்‌ கருதுகிறார்‌. மேலும்‌, ராஜாங்கம்‌ 
தீனிறைவுடன்‌ இயங்குவதற்கு உதவியாக 
எவ்ளவு, குறைந்தபட்சம்‌ போதுமான மக்கள்‌ 
இடகவேண்டுமோ அவ்வளவு இருந்தாலே 
டேதும்‌. ஜனத்தொகை அளவுக்கு மீறி அதி 
கரிது விட்டால்‌, ராஜாங்கத்‌ தில்‌ நல்லாட்சியும்‌ 
இரநு ; ஒழுங்குமிராது. தவிரவும்‌, அங்கே, 
விவரங்கள்‌ கண்டவாறு அதிகரித்துவிடும்‌. 
பிரமகள்‌, விவேகமான முடிவுகளைச்‌ செய்யக்‌ 
கூட்ர்களாகவும்‌, தகுதி பார்த்து உத்தி 
யோ தேர்வைச்‌ செய்பவர்களாகவும்‌ இருக்க 
வேஷம்‌ ; குணத்தையறிந்து நடப்பவர்களாக 
இரு4 வேண்டும்‌. ' “ஓரே சமயத்தில்‌ எளிதில்‌ 
பார்‌ கூடியவாறு, ராஜாங்கம்‌ அடக்கமாக 
அமைருக்க வேண்டும்‌. ஓரு வரையறுக்கப்‌ 
பட்டகட்டுக்‌ கோப்பான ராஜாங்கம்‌ அமைக்‌ 
தால்த, அங்கே, பூரண பக்குவம்‌ நிலவமுடி 


98. 


ஆட்சிக்‌ கலை 


யும்‌, என்று அரிஸ்டாட்டில்‌ குறிப்பிடும்போது, 
பெரிய சாம்ராஜ்யத்தைக்‌ கட்டியாள வேண்டு 
மென்ற ஆசைக்கு எதிரிடையாக, அவர்‌ தறுதி 
யாக நிற்பவர்போலத்‌ தோற்றுகிறது. 
இரண்டாவது அம்சமே, பிரதேசமாகும்‌. சுயேச்‌ 
சையாக வாழ்வதற்கு வேண்டிய அளவு பிர 
தேசம்‌ இருந்தாலே போதும்‌. படாடோபத்தை 
வளர்க்கும்‌ ரீதியில்‌ அது பெரியதாக இருக்கக்‌ 
கூடாது. எதிரி நுழைய முடியாதவாறும்‌, ககர 
மக்கள்‌ எளிதில்‌ சென்று-திரும்பக்கூடியவாறும்‌ 
இருக்க வேண்டும்‌. நகரம்‌, அதற்குரிய மக்க 
ளுக்கு வேண்டிய பண்டங்களைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. 

பிரஜைகளின்‌ நற்குணமே மூன்றாவது அம்சமாகும்‌. 
மக்களின்‌ உன்னதமான உணர்ச்சியும்‌ செம்மை 
அறிவும்‌ கலந்திருக்க வேண்டும்‌. சுதந்திரத்‌ 
தையும்‌ நல்லாட்சியையும்‌ . பொருத்தக்கூடிய 
சக்தி, உன்னத உணர்ச்சி, செம்மை அறிவின்‌ 
சேர்க்கையிலிருந்து உதயமாகிறது.  ராஜாங்கத்‌ 
தின்‌ நிறைந்த பிரஜையிடம்‌, நல்லுணர்வும்‌ 
தேர்ந்த ஞானமும்‌ கலந்திருக்க வேண்டும்‌. 


ராஜாங்கத்தின்‌ உறுப்புகளையும்‌, அதன்‌ முக்கிய 
மான பல்வேறு திலைகளையும்‌, பிரித்துக்‌ காண்பதற்கு 
அதன்‌ கடமைகளைக்‌ கணக்கிடவேண்டும்‌. : 


அ 


ர 20 50 


விவசாயிகள்‌. 
கொல்லர்கள்‌. 
படைவீரர்கள்‌. : 
பணக்காரர்கள்‌. 


குருக்கள்‌. 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 99 


6. எது நியாயம்‌? எது அவசியம்‌ ? என்பதை 
ஆராய்ம்தறிய வல்லவர்கள்‌ - ஆகிய ஆறு வகை 
யினருமே ராஜாங்கத்‌ தில்‌ இருக்க வேண்டும்‌. 


ஒர மனிதனிடம்‌ இந்த ஆறுவகைக்‌ கடமைகளையும்‌ 
காணம்டியுமா ? அரசியல்‌ கடமைகளைச்‌ செய்வதற்கான 
குணபே அல்லது ஆற்றலோ கொல்லருக்கில்லை; இதைப்‌ 
பற்றி நினப்பதற்கே உழவருக்கு நேரயில்லை; படை வீர 
ரிடம்‌ இருக்கவேண்டிய குணம்‌ வேறு; நீதிபதிகள்‌ அல்லது . 
மந்திரிகடெம்‌ இருக்கவேண்டிய குணம்‌ வேறு. படை 
வீரனுக்கு! போதிய சரீர பலம்‌ வேண்டும்‌; நீதிபதி 
அல்லது மதிரிக்குப்‌ போதிய ஞான விவேகம்‌ வேண்டும்‌. 
பலம்‌ அதிகா கக்‌ கொண்டவர்கள்‌ ஆட்சி புரிவதற்கான 
சந்தர்ப்பத்த இழக்க விரும்பமாட்டார்கள்‌; அதனால்‌, 
ஒருவனே தஃது இளமையில்‌ படை வீரனாகவும்‌, தகுந்த 
வயதில்‌ ஆள்‌ பூனாகவும்‌, முதுமையில்‌ குருவாகவும்‌ இருக 
கலாம்‌. | 


நிலவுடரை உழவரிடம்‌. இருக்கக்‌ கூடாது; ஆளும்‌ 
வர்க்கத்திடமேஇருத்தல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌, உழ 
வரும்‌ கொல்லம்‌ பிரஜைகள்‌ அல்ல; அடிமைகளே / 
இதன்‌ மூலம்‌, மேல குறிப்பிடப்பட்ட ஆறு வகையினர்‌, 
அரிஸ்டாட்டிலிலி கருத்துப்படி, படைவீரர்‌, ஆள்பவர்‌, 
குருமார்‌ ஆகியோக, மூவகையின ராகி விடுகிரார்கள்‌. 
இந்த மூவகை இத்தவரைக்‌ கொண்ட ஆளும்‌ வர்க்கத்‌ 
தனரே அரிஸ்டாடிலின்‌ லட்சிய ராஜாங்கத்தின்‌ உறுப்‌ 
பினராகும்‌. 


| 
| 


அரிஸ்டாட்டில்‌பொது நிலவுடமையை எதிர்ப்பவ 
ராயினும்‌, நிலத்திலஒரு பகுதியை ராஜாங்க உடமை 
யாக்குவதை ஆதரிகருர்‌. பொது பூஜைக்கும்‌, பொது 
உணவு டட அங்கப்‌ ஒதுக்கக்‌ கோருகிறார்‌. 


100 ஆட்சிக்‌ கலை 


ஓவ்வொரு பிரஜைக்கும்‌ ஈகர எல்லையோரத்தில்‌ 
அண்டு நிலமும்‌, நகரத்திற்குள்‌ துண்டு நிலமும்‌ இருக்க 
வேண்டும்‌. நாட்டின்‌ பந்தோபஸ்‌ தில்‌ ஒவ்வொரு பிரஷஜைக்‌ 
கும்‌ அக்கறை இருக்க வேண்டும்‌ என்பதற்கே எல்லை 
யோரத்தில்‌ பிரஜைகளுக்கு நிலமிருக்க கட்டாக 
பதை அவர்‌ வற்புறுத்துகிறார்‌. 

தலை சிறந்த ராஜாங்க அமைப்பு எது? இன்பமான 
வாழ்க்கை வாழக்‌ கணிசமான அளவுக்கு வாய்ப்டரிக்கும்‌ 
ராஜாங்கமே தலை சிறந்ததாகும்‌. அந்த இன்ப வாழ்வும்‌ 
நற்குணத்தின்‌ ஆதாரத்தில்‌ இயங்கவேண்டும்‌ அக்‌ 
குணமோ மூவகை அம்சங்களை க்‌ கொண்டதாகுச: முதல்‌ 
அம்சம்‌ இயற்கையான து; மற்ற இரண்டும்‌ பக்கத்‌ தினா 
லும்‌, நியாயமான வாழ்க்கை நியதியாலும்‌ அமின்‌ றன. 
நறபழக்கமும்‌, நல்லுணர்ச்சியும்‌ கல்வியின்‌ மூலமே ஏற்‌ 
படுகின்‌ றன. 


குடிமக்களை நல்ல பிரஜைகளாக்க, அவர்களுக்குச்‌ 
சரியான பயி ற்சியனிக்கவேண்டும்‌. ஒரு லட்சியத்தை 
நாடிச்‌ செயல்‌ புரிகின்ற போக்கிலேதான்‌ மனிதனுடைய 
கல்லதும்‌, கெட்டதுமான உணர்ச்சிகள்‌ வெளிப்படுகின்‌ 
மன. அரசியல்‌ சாஸனத்திற்குப்‌ பணி/து நடப்பதில்‌ 
அவமானம்‌ ஏதுயில்லை. நல்ல பிரஜைதான்‌, நல்ல ஆட்‌ சி 
யாளனாகத்‌ தகுதியுள்ளவன்‌. 


மனிதனுடைய லட்சிய அறிவு, விதி செய்வதற்கு 
லாயக்குள்ள குணத்திலிருந்தே தோன்றுகிறது; வெறும்‌ 
நியாயத்தை மட்டும்‌ பின்பற்றுவதாலேய இது தோன்றி 
விடுவதில்லை. இந்த நியாயமோ இருவகைப்படும்‌. ஒன்று, 
காரியத்‌ திறனுள்ள நியாயமாகும்‌; மற்றொன்று சிந்தனை 
யைத்‌ தூண்டுகின்ற நியாயமாகும்‌. இந்தச்‌ சிந்தனை 
யைத்‌ தூண்டவல்ல நியாயமே சாலச்‌ சிறந்ததாகும்‌, 
ஏனெனில்‌, சிந்திக்கிற மனிதனிடமிருந்தே அமைதியொளி 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 101 


வீசுகின்றது. யுத்தம்‌, வர்த்தகத்‌ தொழில்‌ முதலிய விவ 
காரங்களுக்குக்‌ காரியத்‌ திறனுள்ள நியாயமே பயன்‌ படும்‌. 
ஆகையால்தான்‌, யுத்தமும்‌ஆ திக்கமுமே வாழ்வின்‌ ஆதியும்‌ 
அந்தமும்‌ என்றுகருதுவதை அரிஸ்டாட்டில்‌ கண்டிக்கிறார்‌. 

மனிதன்‌ அடிமைப்‌ படுவ திலிருந்து தன்னைத்‌ தடுத்துக்‌ 
கொள்ள வழி செய்வதை அவனுடைய முதல்‌ வேலையாக்கு 
கிருர்‌ அரிஸ்டாட்டில்‌. 

'ஒழுக்கத்தைவிட ராஜாங்கம்‌ உயர்ந்தது” என்ற 
மாயை, அவருடைய கண்ணையோ, அறிவையோ மறைத்து 
விடவில்லை. 

ஆத்மாவை விட உடல்‌ விரைவில்‌ முதுமையை எய்து 
கிறது; பசி, காரணத்தைவிட வேகமாக வளர்க்து விடு 
கிறது. கல்விப்‌ பயிற்சி உடலில்‌ தொடங்கி, பசியுடன்‌ 
வளரும்‌; கடைசியில்தான்‌ நியாயத்தைக்‌ கவனிக்கும்‌. 
ஆயினும்‌, அது ஆத்மரவுக்காக உடலுக்குப்‌ பயிற்சியூட்‌ 
டும்‌; காரணத்துக்காகப்‌ பசியை வளர்க்கும்‌. அதனால்தான்‌ 
“குழந்தையின்‌ பிறப்பு முதலே அதன்‌ கல்விக்கான சகல 
பொறுப்புகளையும்‌ ராஜாங்கம்‌ ஏற்கவேண்டும்‌” என்றொர்‌ 
அரிஸ்டாட்டில்‌. 

அரிஸ்டாட்டிலின்‌ கல்வி முறையை, அதன்‌ கொள்கை 
யளவில்‌ அறிந்துகொள்வது அவசியமாகும்‌. 

அவரது கல்வி முறை, வெறும்‌ உபயோகத்தை மட்டும்‌ 
குறிககன்றதல்ல; ஈலலொழுக்கத்தை வலியுறுத்துகின்‌ ற 
ஏற்பாடேயாகும்‌. அவரது கல்வி முறையில்‌, தொழிற்‌ 
கல்வி பற்றிய அம்சம்‌ ஏதுமில்லை. ராஜாங்கத்தின்‌ உறுப்‌ 
புக்கள்‌ என்று அவரால்‌ கருதப்படாத தொழிலாளி வர்க்‌ 
கத்தின்‌ கல்வியைப்‌ பற்றி அவர்‌ கவலைப்பட.வேயில்லை. 

சிறந்த படை வீரராகவும்‌, நல்ல பிரஜைகளாகவும்‌, 
முடிவில்‌ ஆட்சியாளராகவும்‌ பிரஜைகளை உருவாக்கவேண்‌ 
டும்‌ என்பதே அவரது கல்வி முறையின்‌ நோக்கமாகும்‌. 


102 ஆட்சிக்‌ கலை 

அரிஸ்டாட்டிலின்‌ ராஜாங்கம்‌ சன்மார்க்கத்தின்‌ பிரதி 
நிதி; ஒழுக்கத்தின்‌ உருவே அவருடைய ராஜாங்கம்‌ என்று 
சொன்னால்‌ அது மிகையன்று. நல்ல வாழ்க்கைக்குத்‌ 
தடையாயிருக்கும்‌ தடங்கலை மட்டும்‌ அகற்றுவதற்காக 
ஏற்பட்ட பணியாளனல்ல. அதனால்தான்‌ அவர்‌ ஓழுக்‌ 
கம்‌ சேர்ந்த கல்வியை அதிகமாக வற்புறுத்துகிறூர்‌. 


லட்சிய ராஜாங்க தத்துவத்தைப்பற்றியும்‌, கல்வி 
முறைக்‌ கொள்கையைப்‌ பற்றியும்‌ அவர்‌ அரைகுறை 
யாகவே சொல்லிப்போய்‌ விட்டார்‌. 


லட்சிய ராஜாங்கத்தை நிறுவும்‌ முறை, சட்டசபை 
களின்‌ நடைமுறை விதிகள்‌, நிர்வாக யந்திரம்‌, நீதி பரி 
பாலனம்‌ பற்றிய பூரா விவரங்கையும்‌— கருத்துக்களையும்‌ 
இப்போதுள்ள அரிஸ்டாட்டிலின்‌ எஏடுகளிலிருந்து பெற 
இயலவில்லை. 

நல்ல கல்விமுறை மட்டும்‌ இருந்து விட்டால்‌ மற்ற 
அம்சங்கள்‌ எல்லாம்‌ தாமாகவே - இயற்கையாகவே 
கோன்‌ றி, வளரும்‌, வளம்பெறும்‌ என்று அவர்‌ இருந்து 
விட்டாரா? அல்லது அவர்‌ எழுதிவைத்தவைகளில்‌ சில 
காணாமற்‌ போய்விட்டனவா? அல்லது அவரது கற்பனை 
கான்‌ மரத்துப்போய்விட்டதா ? இந்தக்‌ கேள்விக்கு எல்‌ 
லாம்‌, வாசகர்களின்‌ கற்பனையோ அல்லது என்னுடைய 
கற்பனையோ சரியான பதில்களை அளிக்கமுடியா. 


கடைசியாக, அவரது மற்றுமொரு கோட்பாட்டை 
மட்டும்‌ கூறிவிட்டு, அவருடைய அரசியல்‌ அல்லது ஆட்‌ 
சிக்‌ கலையைப்பற்றிய இவ்வத்தியாயத்கை முடித்து விடு 
கிறேன்‌. 

குடிமக்களின்‌ தனிப்பட்ட குணச்‌ இிறப்பிலிருந்து 
தான்‌ ராஜாங்கத்தின்‌ உருவம்‌ அமைகிறது. அத்‌ தனிக்‌ 
குணப்‌ பண்பாடு, ராஜாங்கத்துகீகு வளத்தைக்‌ தந்து, 


அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ 108 


அதை வளர்க்கவும்‌ செய்கிறது. ஆகையால்‌, ராஜாங்கத்‌ 
அக்கு ஊட்டமளிக்கும்‌ இப்‌ பண்பாட்டைக்‌ கல்வியின்‌ 
மூலம்‌ வளர்ப்பது ராஜாங்கத்தின்‌ பொறுப்பாகும்‌. கல்வி 
யளிப்பது பெற்றோரின்‌ சொந்தக்‌ கடமையல்ல. இது 
ராஜாங்கத்தின்‌ பொதுப்‌ பொறுப்பாகும்‌. பிரஜை எவ 
னும்‌ அவனுக்கே உரியவனல்ல ; எல்லோரும்‌ ராஜாங்கத்‌ 
தின்‌ உடமைகளே ! ராஜாங்கமே அவர்களைக்‌ காப்பாற்‌ 
றும்‌ பொறுப்பை ஏற்கவேண்டும்‌. 


“ பிரஜா தருமமே ராஜாங்கமாக மலருகிறது ? ராஜாங்க தரு 
மமே பிரஜைகளைக்‌ காக்கிறது /?' 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டி ஷர 


அரிஸ்டாட்டிலின்‌ குருமாதனான பிளேட்டட்‌ர தத்துவ 
ஞானியாவார்‌ ; தற்செயலாக அரசியல்‌ பற்றுக்‌ கெர்ண்டு 
விட்டார்‌ ! “ அறிவேதுணம்‌ ?” என்ற சூத்திரத்தில்‌ ஆழ்ந்த 
நம்பிக்கை கொண்டிருந்த சாக்ரடீஸ்‌ என்ற தமது குருவிடம்‌ 
பயிற்சி பெற்றவர்‌ ; அவரிடமிருந்த ஆதர்சம்‌ கண்டவர்‌ / 


பிளேட்டோ தத்துவஞானி மட்டுமல்ல; லட்சிய 
வா தியுங்கூட. சமூகச்‌ சரமைப்பில்‌ மனிதன்‌ எய்த வேண்‌ 
டிய நிலை யாது என்பதை விளக்குங்கால்‌, அவர்‌ “மணீ ்‌ 
தன்‌ பரிபூரண உத்தம நிலையை ஏறத்தாழ எட்ட 
வேண்டுமெனில்‌, அவன்‌ லட்சியங்களை உணர்ந்தறிந்‌ 
திருக்க வேண்டும்‌ என்று உறுதிப்படுத்துறொர்‌. 


தத்துவத்திலும்‌-அரசியலிலும்‌ பிளேட்டோ, பொதுப்‌ 
படையாகக்‌ காரண-காரிய நியாயத்தைப்‌ பின்பற்றி 
வந்தார்‌. அவரது அரசியல்‌ கருத்துக்களும்‌ ஒழுக்கவியல்‌ 
கோட்பாடுகளையே அடிப்படையாகக்‌ கொண்டிருந்தன. 
அதுமட்டுமல்ல; மனிதனுடைய ஆத்மாவை அவர்‌, அறி 
வியல்‌ - ஆத்மீகம்‌, புலனுணர்ச்சிகள்‌ என்றவாறு மூன்று 
குணங்களாகப்‌ பிரித்து, இம்மூன்று குணங்களாகவே 
ஆத்மா இயங்குகிறது என்று கூறினார்‌. பிளேட்டோவின்‌ 
அரசியல்‌ கருத்துக்களில்‌ இந்த மனோ தத்துவ ஆராய்ச்சி 
யின்‌ சாயலையே முழுதுமாகக்‌ காண்கிறோம்‌. 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 105 


திறமையில்‌ உறுதியான நம்பிக்கை உள்ள 
பிளேட்டோ, அறியாமை எந்த உருவத்திலிருக்தாலும்‌ 
அதை அடியோடு வெறுத்தார்‌. “ராஜாங்கம்‌ திறமை 
யுடன்‌ இயங்க வேண்டும்‌. ராஜாங்கம்‌ திறம்பட இயங்கு 
வதற்குத்‌ தத்துவஞான முள்ள மன்னர்களே வழிகாட்டும்‌ 
தலைவர்களாக இருக்க வேண்டும்‌”? என்பது பிளேட்டோ 
வின்‌ அரசியல்‌ சித்தாக்தமாகும்‌. “மன்னருக்கு, சாதா 
ரண மனிதர்களுக்குள்ள குறைபாடுகள்‌ இருக்கலாகா. 
பணத்தில்‌ மன்னர்‌ பற்றுதல்‌ வைக்கக்கூடாது. இணை 
யற்ற விவேகம்‌ உள்ளவராக அவர்‌ இருக்க வேண்டும்‌”? 
என்ற இந்த ராஜாங்க தத்துவத்தையே பிளேட்டோ 
தமது ** ரிபப்ளிக்‌ ?” (குடியரசு) என்ற அரசியல்‌ சிந்தாந்த 
நாலில்‌ விவரித்‌ இருக்கிறார்‌. 

பிளேட்டே சமூகத்தை, பின்வருமாறு மூன்று 
வர்க்கங்களாகப்‌ பிரித்‌ இருக்கிறார்‌ : 

1. போஷகர்கள்‌, 

க. போர்வீரர்கள்‌, 


9. வாழ்க்கைக்குரிய பண்ட உற்பத்தியாளர்கள்‌. 


இவர்களுக்கு வெவ்வேறு விதமான வாழ்க்கைக்‌ கட 
மைகளையும்‌ வகுத்துள்ளார்‌. 

போஷகர்களுக்கு ஒருவகை ஒழுக்கவியல்‌ “கம்யூ 
னிஸத்தைத்‌ இர்மாணித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ பொது 
உணவுச்‌ சாலையில்தான்‌ உண்ண வேண்டும்‌. அவர்களுக்‌ 
குச்‌ சொந்தச்‌ சொத்துரிமை கூடாது. 

பிளேட்டோவின்‌ * கம்யூனிஸ த்துக்கும்‌ காரல்‌ மார்க்‌ 
ஸின்‌ “: கம்யூணிஸூத்துக்கும்‌ ஆழ்ந்த வேற்றுமை யுண்டு. 
பிளேட்டோவின்‌ * கம்யூனிஸ''த் திற்குப்‌ பொருளாதார 
அடிப்படையே கிடையாது! அவரது * கம்யூனிஸம்‌ ?” 

7 


106 ஆட்சிக்‌ கலை 


ஒழுக்கவியல்‌ கருத்திலிருந்து உதித்ததாகும்‌ ; அரசியல்‌ 
கோக்கங்‌ கொண்டதாகும்‌; ராஜாங்கத்தின்‌ ஐக்கியத்தை 
நிலைநாட்டும்‌ உறுதியை அதில்‌ காண்கிறோம்‌. அவர்‌, 
ராஜாங்கத்தின்‌ மற்ற வர்க்கங்களுக்குச்‌ சற்றுத்‌ தாராள 
மான சொத்துரிமையை அளிக்கிறார்‌. பிளேட்டோவின்‌ 
கொள்கை பூராவையும்‌ அவரது ஓரே வாக்கியத்தில்‌ 
அடக்கிவிடலாம்‌. தமது அரசியல்‌ நூலின்‌ ஏழாவது 
அத்தியாயத்தில்‌ அவர்‌ அந்த வாக்கியத்தைப்‌ பின்வருமாறு 
கூறியிருப்பதைக்‌ கவனிக்கவேண்டும்‌ : 


“ தத்துவஞானிகள்‌ மன்னர்களாகும்‌ வரையிலும்‌, மன்னர்‌ 
கள்‌ தத்துவஞானிகளாகும்‌ வரையிலும்‌ நாம்‌ எவ்வித விமோ 
சனத்தையும்‌ காண முடியாது 1” 


பிளேட்டோ கல்விமுறையைப்‌ பெரும்‌ அம்சமாக 
மதிக்கிறார்‌. அவரது நாலில்‌ பெரும்பாலான பகுதியைக்‌ 
கல்விக்கென்றே அர்ப்பணித்திருக்கிறார்‌. நல்ல கல்வி 
முறை, ஏற்ற கல்விமுறை மக்களுக்காக இருக்கவேண்டும்‌ 
என்பது அவருடைய கருதீதாகும்‌. அவருடைய கல்வி 
முறையும்‌ ராஜாங்கத்தினால்‌ திணிக்கப்‌ படுவதேயாகும்‌. 
குழக்தைகள்மீது ஆரம்பத்திலிருந்தே ராஜாங்கத்தின்‌ 
தணிக்கை முறையும்‌, கட்டுப்பாடும்‌ இருந்து வரும்‌. 


நிர்வாகத்‌ திறமையும்‌, அரசியல்‌ நேர்மையும்‌, பொறுப்‌ 
பும்‌ உள்ள அரசியல்‌ நியதியை அவர்‌ அதிகமாக வற்புறுத்‌ 
தினார்‌. 


“்‌ சட்டங்கள்‌ '”? என்ற தமது நூலில்‌, பிளேட்டோ 
அவ்வளவு கடுமையான கொள்கைவாதியாகக்‌ காட்சி 
யளிக்கவிலலை. இங்கே அவர்‌ காரிய சித்தாரந்தியாக ஆகி 
விடுகிறார்‌. மனிதனுடைய குறைபாடுகளை ஏற்றுக்‌ 
கொண்டு, சலுகைகள்‌ காட்டுபவராக இருக்கிறார்‌. 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 107 


அவரது கவனம்‌ முழுவதும்‌ ராஜாங்கத்திலும்‌ அதன்‌ 
நிர்மாணப்‌ போக்கிலுமே ஈடுபட்டுவிடுகிறது. அவர்‌ ஒரு 
வகைக்‌ கலப்பட அரசியல்‌ அமைப்பு முறையை. எடுத்‌ 
தரைக்கிறார்‌. மிதமான சொத்துரிமை உள்ளவர்களிடம்‌ 
ஆளும்‌ பொறுப்பை விடலாமென்றும்‌ கூறுகிறார்‌ ! இது 
வரை, எவ்வளவு சுருக்கமாக பிளேட்டோவின்‌ கருத்துக்‌ 
களை ஆராயமழுடியுமோ அவ்வளவு சுருக்கமாக ஆராய்க 
கோம்‌. இணி, இந்தத்‌ தத்துவ ஞானியான பிளேட்‌ 
டோவை அவரது சீடரான அரிஸ்டாட்டிலுடன்‌ ஒப்பிட்டு 
நோக்குவோம்‌. 

பிளேட்டே காரண-காரிய நியாயத்தைப்‌ பின்‌ 
பற்றும்‌ சிந்தனையாளர்‌ ; அரிஸ்டாட்டிலோ லட்சிய நியா 
யத்தைப்‌ பின்பற்றும்‌ சிந்தனையாளர்‌. பிளேட்டோ தமது 
அரசியல்‌ நூலைத்‌ தயாரிப்பதற்கு முன்பு, 154 அரசியல்‌ 
அமைப்புகளின்‌ விவரங்களை ஆராய்நீததாக அறிகிறோம்‌ ; 
ஆனால்‌, கடைமுறை அனுபவத்தைக்‌ கொண்டே தமது 
அரசியல்‌ சித்தாந்தத்தை அரிஸ்டாட்டில்‌ உருவாக்கினார்‌ ; 
இவருக்கு முன்கூட்டியே முடிவுசெய்யப்பட்ட கருத்துக்‌ 
கள்‌ கிடையாது. 

பிளேட்டோவைப்‌ போலன்றி, அரிஸ்டாட்டில்‌ ஒழுக்‌ 
கத்தை அதிகமாக வற்புறுத்துகிறார்‌. மனிதனுடைய 
கற்பனைக்கு எட்டாததும்‌, மனிதனால்‌ அடையமுடியாதது 
மானது லட்சியக்‌ கனவுகளை பிளேட்டோ காண்கிறார்‌ ; 
ஆனால்‌ அரிஸ்டாட்டிலோ, பிரத்தியட்ச உண்மைகளை 
நேருக்கு நேராகக்‌ காண்‌ கிறார்‌. 

பிளேட்டோவைப்‌ போலவே அரிஸ்டாட்டிலும்‌ 
ராஜாங்கத்தைச்‌ சமூகத்துக்கு இன்‌ றியமையா த ஸ்தாபனம்‌ 
என மதிப்பவர்தாம்‌. ராஜாங்கத்தின்‌ லட்சியமான ஜக்கி 
யத்தை முக்கயமானதெனக்‌ கருதுபவர்தாம்‌. ஆயினும்‌, 
சர்வாதிகார முறையைக்‌ கொண்டுதான்‌ ஐக்கியத்தை நிலை 


108 ஆட்சிக்‌ கலை 


நாட்ட முடியும்‌ என்கின்ற பிளேட்டோவின்‌ கருத்தை 
அரிஸ்டாட்டில்‌ ஏற்கவில்லை. சமூகத்தைப்‌ பாகுபடுத்து 
வதற்கு பிளேட்டோ பின்பற்றும்‌ வழியால்‌ அச்‌ சமூகமே 
அழிந்துவிடும்‌ என்றும்‌, அவரது “கம்யூனிஸம்‌?” அநுபவ 
சாத்தியமான தல்ல என்றும்‌ அரிஸ்டாட்டில்‌ கருதுறோர்‌. 
பிளேட்டோவின்‌ “கம்யூனிஸ” த்தை அரிஸ்டாட்டில்‌ சுத்த 
அபத்தக்‌ களஞ்சியம்‌' என நினைக்றோர்‌. “ஓவ்வொருவ 
ருடைய விவகாரமும்‌ எவருடைய விவகாரமுமல்ல ”” என்‌ 
பது அரிஸ்டாட்டிலின்‌ கருத்தாகும்‌. சொந்தச்‌ சொத்‌ 
அரிமையை அரிஸ்டாட்டில்‌ தீவிரமாக ஆதரிக்கிறார்‌. 
“மனித சுபாவத்தையே மாற்றமுடிந்தாவன்‌ நி நீங்கள்‌ 
சொந்த சொத்துரிமையை ஓழிக்க முடியாது. மனித சுபா 
வத்தையோ மாற்ற இயலாது” என்கிறொர்‌ அரிஸ்டாட்டில்‌. 
சமூகத்தின்‌ உயர்ந்த அந்தஸ்தில்‌ உள்ளதொரு ஓழுக்‌ 
கவியல்‌ சுகமாகவே அரிஸ்டாட்டில்‌ ராஜாங்கத்தைச்‌ 
சித்‌ துரிக்கிறார்‌. “வாழ்க்கைக்காகத்‌ தோன்றும்‌ ராஜாங்கம்‌ 
நல்ல வாழ்க்கைக்காகவே தொடர்ந்து உயிர்‌ வாழ்கிறது”? 
என்பது அரிஸ்டாட்டிலின்‌ துணிபாகும்‌. பகுத்தறிவு 
மூலம்‌ காரிய சாத்தியமான ௩டவடிக்கைகளைக்‌ கொண்டு 
ஒழுக்கவியல்‌ கோக்கத்தை ஈடே ற்றிக்கொள்ள ராஜாங்கம்‌ 
ஒரு சாகளமேயாகும்‌ என்று அரிஸ்டாட்டில்‌ கரு தினார்‌. 
சொந்த சொத்துரிமை தொன்றுதொட்டு இருந்து 
வருவதாலேயே அம்முறையை அரிஸ்டாட்டில்‌ ஆதரித்தார்‌ 
என்று கூறிவிட முடியாது தரும சிந்தை போன்ற 
சமூகக்‌ குணப்பண்புகளின்‌ “நாற்றங்கால்‌?” என்றே 
சொந்தச்‌ சொத்துரிமையைக்‌ கருதினார்‌. 
பிளேட்டோ தமது “சட்டங்கள்‌?” என்ற நூலில்‌ 
ராஜாங்கத்தை எவ்வாறு பிரிக்றொரோ, அதே வழியையே 
அரிஸ்டாட்டிலும்‌ பின்பற்றுகிறார்‌. நடுத்தர வர்க்கத்தி 
னர்‌ ஆளும்‌ ராஜாங்கமே சிறந்ததென்பது அரிஸ்டாட்டி 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 109 


லின்‌ அபிப்பிராயமாகும்‌ அவர்‌, பின்வருமாறு தமது 
நடுத்தர வர்க்கத்‌ இனருக்கு இலக்கணம்‌ கூறுகிறார்‌: 

“பெரும்‌ பணக்காரர்களாக இல்லாமலும்‌, அதே 
சமயம்‌ மிகவும்‌ எளியவர்களாக இல்லாமலும்‌ அதிக 
எண்ணிக்கையினராக இல்லாமலும்‌, அதே சமயம்‌ மிகச்‌ 
சொற்பமான பேர்களாக இல்லாமலும்‌ இருக்கின்ற 
வர்க்கமே நடுத்தர வர்க்கம்‌.” 

பிளேட்டோவோ, ஒருவகை அறிவியல்‌ பிரபுத்துவ 
ஆட்சி முறையை ([ntellectual Aristocracy ) ஆதரிக்கிறார்‌. 


பிளாட்டோவைப்‌ போலன்‌ றி, அரிஸ்டாட்டில்‌ 
ராஜாங்கத்தின்‌ கடமைகளில்‌ அதிகமாகக்‌ கவனம்‌ 
செலுத்தியிருக்றொர்‌. சட்ட கிரூபணம்‌, நிர்வாகம்‌, நீதி பரி 
பாலனம்‌ முதலிய துறைகளில்‌ அரிஸ்டாட்டில்‌ தீவிரமாகக்‌ 
கவனம்‌ செலுத்தியிருக்கிறார்‌. ஆனால்‌ பிளேட்டோவோ, 
“எல்லாமறிந்தவறாம்‌, எல்லா நற்குணங்களும்‌ பொருந்திய 
வருமான தத்துவ ஞானீயான மன்னன்‌ இருந்தாலே 
போதும்‌” என்றுமட்டும்‌ நினைத்து வீட்டார்‌. 


மனோதத்துவ நிலைகளை ஈன்கு உணர்ந்த அரிஸ்டாட்‌ 
டில்‌ புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்களை மிகத்‌ தெளி 
வாக அலகிக காட்டுகிறார்‌. பிளேட்டோவோ புரட்சிகளைப்‌ 
பற்றிக்‌ கவலைப்படவே இல்லை எனலாம்‌. 

சட்டத்திற்கு மகோன்னத ஸ்தானத்தை அ௱ிஸ்டாட்‌ 
டில்‌ அளிக்கிறார்‌. “அசையால்‌ கெடாத பகுத்தறிவுதான்‌ 
சட்டமாகும்‌” என்கிறார்‌ அரிஸ்டாட்டில்‌. இந்த உண்‌ 
மையை, பிளேட்டோவும்‌ தமது “சட்டங்கள்‌” என்ற 
நாலில்‌ உணர்த்‌ இயிருக்கிறார்‌. 

பிளேட்டோவையும்‌ அரிஸ்டாட்டிலையும்‌ வெவ்வேறு 
அரசியல்‌ கருத்துக்களும்‌ உணர்ச்சிகளும்‌ கவர்ந்துள்ளன. 
ஸ்பார்ட்டாவின்‌ அறிவியல்‌ பிரபுத்துவ ஆட்சி அமைப்பு 


110 ஆட்சிக்‌ கலை 


பிளேட்டோவின்‌ மனத்தைக்‌ கவர்ந்தது. ஏதென்ஸின்‌ 
ஜனநாயக ராஜாங்க முறை அரிஸ்டாட்டிலின்‌ கெஞ்சத்‌ 
தைத்‌ தொட்டது. 

பிளேட்டோ, வானளாவ மறுமைத்‌ தத்துவத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசினாலும்‌, அரசியல்‌ துறையில்‌ சர்வாதிகாரத்‌ 
திற்கு ஒரு வித்தாய்த்‌ திகழ்கின்றார்‌ என்றே துணிவுடன்‌ 
கூறலாம்‌. ஆனால்‌, அரிஸ்டாட்டில்‌, மனிதனின்‌ தனித்‌ 
தன்மை உணர்ச்சி நிலைக்கும்‌, குடும்ப வாழ்க்கைக்கும்‌ தம்‌ 
அரசியலில்‌ ஓரளவேனும்‌ இடம்‌ தருகிறார்‌. அரசியலுக்கே 
மனிதன்‌ வாழ்கின்றான்‌ அல்லது வாழ்ந்தாக வேண்டும்‌ 
என்று ஒருவர்‌ தீர்மானித்துவிட்டால்‌ அதைவிடக்‌ கெடுத 
லான நிலை வேறில்லை. மனிதனின்‌ உயர்வுக்காக அர 
சியலே தவிர, அரசியல்‌ வளர்ச்சிக்காக மனிதன்‌ பிறந்‌ 
தான்‌ அல்லன்‌ / ஆயினும்‌, அரசியலுக்காக மனிதனா? 
அல்லது மனிதனுக்காக அரசியலா? என்ற கேள்வியை 
எப்பொழுதுமே எழுப்பப்‌ பார்க்கின்றோம்‌. இதே கேள்வி 
யைப்‌ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இயேசு நாதர்‌ 
எழுப்பிவிட்டார்‌. “ஞாயிறு சடங்குக்காக மனிதனா ? 
அல்லது மனிதனுக்காக ஞாயிறு சடங்கா !”? என்று 
அவர்‌ குரண்டிய கேள்வி சிந்திப்பதற்குரியது. முறை 
யான அரசியல்‌ வாழ்வின்‌ மூலம்‌ விளைகின்ற அமைதியான 
சூழ்நிலையில்தான்‌, மனிதனின்‌ ஆத்ம வளர்ச்சி உருவாகும்‌. 
அந்த அளவிற்கு அரசியல்‌ இருந்தே தீரவேண்டும்‌. சான்‌ 
றேர்களை உருவாக்குவதே அரசியற்‌ பணியாகும்‌. ஆனால்‌, 
எல்லோரும்‌ சான்றோர்களாகத்‌ திகழ்ந்து, தம்‌ உள்ளொளி 
காட்டும்‌ அறவழியில்‌ சென்றால்‌, அரசியலே இல்லாமற்‌ 
போய்விடும்‌. இக்காரணத்தினால்தான்‌, “அரசியல்‌ ஏதற்‌ 
காக வென்றால்‌ அரசியலே இல்லாமல்‌ ஆக்குதல்‌ 
பொருட்டே” என்ற வாதம்‌ எழுந்தது போலும்‌! இந்த 
வாதத்தில்‌ ஒரு பெரிய உண்மை பொதிந்து கிடப்பதைக்‌ 
காண்கிறோம்‌. உதாரணமாக, நோயே இல்லாமற்‌ 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 111 


போனால்‌, வைத்தியனுக்கும்‌ வைத்தியசாலைக்கும்‌ இட 
மில்லாமற்‌ போய்விடும்‌; காட்டில்‌ சண்டை சச்சரவு 
அற்றுப்போகிற நிலையில்‌ நீதிமன்‌ றங்களுக்கும்‌ சிறைச்‌ 
சாலைகளுக்கும்‌ இடமில்லை. அனைவரும்‌ அறவழியில்சொல்‌ லு 
கின்ற பொற்காலத்தில்‌, அரசியல்‌-ராஜாங்கம்‌ மூதவி 
யனவெல்லாம்‌ கனவாய்ப்‌ பழங்கதையாய்‌ மறைந்துவிடும்‌. 

“்‌ அரசியலுக்காவே மனிதன்‌ ”” என்ற விதையைப்‌ 
பிளேட்டோ ஊன்றினார்‌; அதிலிருந்து எழுந்த நச்சு மரங்‌ 
களுக்குக்குக்‌ கணக்கில்லை. முசோலினி, ஹிட்லர்‌ போன்ற 
விஷக்கனிகள்‌ அம்மரங்களில்‌ தோன்றியதில்‌ யாதொரு 
வியப்புமில்லை. 


“நன்கு அராய்நீது கூறுமிடத்து, பிளேட்டோவின்‌ 
ஒருவகை ஒழுக்கவியல்‌ “கம்யூனிஸம்‌”? என்பது, “பாசிஸ” 
மேயன்‌ றி வேறொன்றுமில்லை என்று கூறுவாருமூண்டு. 
இதில்‌ உண்மையில்லாமல்‌ இல்லை. அவர்‌, அறிவியல்‌ 
பிரபுத்துவ ஆட்சிமுறை மூலம்‌ சர்வாதிகார ஆட்சிக்குக்‌ 
தானே வழி செய்றொர்‌. பிளேட்டோவின்‌ அடிச்சுவட்‌ 
டிலேதான்‌ ஹெகல்‌, நீட்சே போன்ற அரசியற்‌ சிந்தனை 
யாளர்கள்‌ சென்றிருக்கின்‌ றனர்‌. ““அரசியலில்தான்‌ மனித 
னுடைய பூரணத்துவத்தைக்‌ காணலாம்‌”? ஏன்று ஹெக 
லும்‌, “மனிதனின்‌ அரசியல்‌ வலிமையில்தான்‌ எல்லாம்‌ 
தங்கி நிற்கின்றன”? என்று நீட்சேயும்‌ முழக்கம்‌ செய்‌ 
கின்றனர்‌. “குருதி தோய்ந்த ஆயுத பலத்தைக்‌ கொண்டு 
உலகத்தின்மிது ஆணை செலுத்தலாம்‌, ஏன்று பெரும்‌ 
மூழக்கஞ்‌ செய்த அரசியல்‌ வெறியர்களைத்‌ தோற்றுவிக்கக்‌ 
காரணமாயிருந்தது பிளேட்டோவின்‌ அறிவியல்‌ பிரபுத்‌ 
அவ ஆட்சிக்‌ கொள்க&கையேயாகும்‌' என்று கூறுகின்ற 
அரசியல்‌ விமர்சகர்களுமுண்டு. 


செல்வச்‌ சேருக்கில்‌, ஆணவ மோகத்தில்‌ ஆதிக்க 
மாடத்‌ துடிக்கின்ற 'இரணியர்‌ களை பிளேட்டோவின்‌ 


112 ஆட்சிக்‌ கலை 


அரசியல்‌ தோற்றுவிக்க இடம்‌ தருகன்‌ றது என்றால்‌, அத்‌ 
தகைய *இரணியர்‌”களை எதிர்க்கவல்ல *பிரகலாதர்‌”களை 
அரிஸ்டாட்டிலின்‌ அரசியல்‌ தோற்றுவிக்க வழி செய்‌ 
கின்றது எனலாம்‌. 

தம்‌ கால உணர்ச்சியின்‌ செல்வாக்கால்‌ பாதிக்கப்‌ 
பட்ட இவ்விருவருமே அடிமை முறையை அஆதரித்திருக்‌ 
கின்றார்கள்‌. 

“அடிமைகள்‌ இல்லையெனில்‌, பிரஜைகளுக்குப்‌ 
போதிய ஓய்வு நேரம்‌ இருக்காது; அவர்களுக்கு அவ்வித 
ஓய்வு கேரமில்லையெனிலோ, ஆக்க முறையில்‌ லட்சியத்தை 
எய்த அவர்களால்‌ முடியாது போய்விடும்‌?” என்கிறார்‌ 
அரிஸ்டாட்டில்‌. இந்தக்‌ கூற்றில்‌ அவரது “கிரேக்க 
அகங்காரம்‌' தொனிக்கத்தான்‌ செய்கின்றது! ஆயினும்‌, 
பிளேட்டோவைவிட அரிஸ்டாட்டில்‌, அடிமைகளை கடத்‌ 
தும்‌ விஷயத்திலாவது சற்று முற்போக்காகவே நடந்து 
கொள்கிருர்‌ என்றுதான்‌ கூறவேண்டும்‌. 

இலக்கியத்‌ துறையிலும்‌ அரிஸ்டாட்டில்‌ பிளேட்டோ 
சென்ற நெறியில்‌ செல்லவில்லை. பிளேட்டோ கவிஞர்‌ 
களைப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்த கருத்துக்களைச்‌ சிறிது 
ஆராய்வோம்‌. 

கவிவாணர்களைத்‌ தம்‌ குடியரசிலிருக்து பிளேட்டோ 
அடித்து விரட்டிவிட்டார்‌. ஆயினும்‌, பிளேட்டோவும்‌ 
கவியுள்ளம்‌ படைத்தவர்தாம்‌ என்பதில்‌ எவ்வித ஐயழு 
மில்லை. அவருடைய செறிந்த கற்பனை, சொல்லின்‌ 
வன்மை, பாத்திரங்களைப்‌ படைக்கும்‌ இலக்கியப்‌ பண்‌ 
பாடு, உயர்ந்த சம்பாஷணைகளை அமைக்கும்‌ ஆற்றல்‌ 
இவை யெல்லாம்‌ நம்முன்‌ எழாமலில்லை. இவ்வளவு 
சிறந்த விற்பன்னரான அவர்‌, பாவலர்களுக்குத்‌ தம்‌ 
குடியரசில்‌ ஏன்‌ இடம்‌ தரவில்லை என்று எவரும்‌ கேட்கக்‌ 
கூடும்‌. இதற்கு விடை அவர்‌ கண்ட தத்துவத்திலேயே 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 118 


அடஙகியிருக்கின்றது. பிளேட்டோ பின்வருமாறு கூறு 
கிறார்‌: “உலகத்தில்‌ தோன்றும்‌ ஓவ்வொரு பொருளும்‌, 
மூலத்தின்‌ ஒருகிழலேயாகும்‌ காணப்படுனெற மேஜை 
ஒரு ஈகலாகும்‌; இதன்‌ ௮௪ல்‌ விண்ணில்‌ பூரணமாயிருக்‌ 
இன்றது''--இந்தக்‌ கருத்தை அரிஸ்டாட்டில்‌ எள்ளி நகை 
யாடுகிரர்‌. 

“உலகம்‌ ஒரு நிழல்‌; இந்த நிழலைக்‌ காணும்‌ பாவல 
னின்‌ மனத்தில்‌ ஒரு கருத்து அரும்புகின்றது. இந்தக்‌ 
கருத்து, அந்த நிழலுக்கொரு நிழலாய்த்‌ திகழ்கின்றது. 
இந்தக்‌ கருத்துக்குக்‌ கவிஞன்‌ உருக்கொடுக்கின்றான்‌, 
அவவுரு, கருத்தின்‌ நிழலாய்ச்‌ சமைகின்‌ றது; உண்மையி 
லிருந்து மூன்று படிகளுக்கப்பால்‌ தள்ளி நபிற்னெறது. 
கவிஞன்‌ தருகிற இச்சித்திரம்‌ உண்மையான சித்திர 
மன்று. இது ஒரு போலிச்‌ சித்திரமேயாகும்‌. இத்தகைய 
போலிச்‌ சித்திரங்களை தீ தருகன்‌ ற பாவலர்கள்‌ பொய்யர்‌ 
களே. இந்தப்‌ பொய்யர்களுக்குக்‌ குடியரசில்‌ இட பில்லை? 
என்று தர்க்க ரீதியில்‌ வாதம்‌ செய்கின்றார்‌ பிளேட்டோ. 
ஆயினும்‌, அவர்‌ இசையை மிகவும்‌ போற்றுவிஞுர்‌. 

அரிஸ்டாட்டிலோவெனில்‌ வேறு சுருதியில்‌ இசைப்‌ 
பதைப்‌ பார்க்கிறோம்‌. அணி இலக்கணம்‌, பாவியலைப்‌ 
பற்றி அவர்‌ மிக அழகாகச்‌ சர்ச்சை செய்திருக்கிறோ. 

இரேக்கர்கள்‌, அரசியல்‌ துறையிலும்‌, சட்ட வழக்கு 
களிலும்‌ இளைக்கன்‌ ற மனப்‌ பண்புடையவர்கள்‌ என்பதை 
அவர்களின்‌ சரித்திரம்‌ கூறுகிறது. பேச்சுக்கலையை 
வளர்ப்பதில்‌ அவர்கள்‌ பெரிதும்‌ ஆர்வம்‌ காட்டியிருக்கிறார்‌ 
கள்‌. உண்மையான பேச்சுக்கலை மூலந்தான்‌ அரசியல்‌ 
பிரச்னைகளின்‌ சிக்கல்களை அறுக்கமுடியும்‌ என்று அவர்‌ 
கள்‌ நினைத்தார்கள்‌. எனவே, பேச்சுக்கலையைப்‌ பற்றிக்‌ 
கிரேக்க காட்டுப்‌ பெரியோர்கள்‌ பல நூல்களை எழுதி 
யிருக்கிறார்கள்‌ என்பதை காரம்‌ தெரிந்து கொள்ள 


114 ஆட்சிக்‌ கலை 


வண்டும்‌. அரிஸ்டாட்டிலும்‌ இந்நூல்களில்‌ காணப்படும்‌ 
குற்றங்குறைகளை மிகத்திறமையடன்‌ ஆராய்க்திருக்‌ 
கின்றார்‌. “வெறும்‌ உணர்ச்சியை மட்டும்‌ தூண்டினால்‌ 
போதாது. அறிவுச்‌ சுடரை அணையாவண்ணம்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. பழுத்த அறிவைக்கொண்டு, தர்க்கரிதியாக, 
எல்லாவற்றையும்‌ அலசிப்பார்க்க வேண்டும்‌ ?” என்று 
அரிஸ்டாட்டில்‌ மொழிகின்றார்‌. சங்கிலிப்பிணைபோன்று, 
விவகாரம்‌ ஒழுங்காய்ச்‌ செல்லவேண்டும்‌ என்பது 
அவருடைய கருத்தாகும்‌. * வெறும்‌ உணர்ச்சியைமட்டும்‌ 
கிள ப்‌.பினோமானால்‌, அது தக்க நிலையை மாசுறச்‌ 
செய்யும்‌... நடையில்‌ தெளிவுதோன்ற வேண்டும்‌.பொருத்த 
மாய்‌ அது திகழவேண்டும்‌. அது நீசமாய்க்‌ காட்சியளிக்கக்‌ 
கூடாது. வெறும்‌ ஆடம்பரமான ஒளிஜாலமாக அது 
தோன்‌ றக்கூடாது. நடையிலும்‌. ஒரு மிதம்‌ வேண்டும்‌.” 
எந்தத்துறையிலும்‌ ஒரு மிதத்தையே கிரேக்கர்கள்‌ கண்‌ 
டார்கள்‌. 

யுரிபிடீஸ்‌ என்ற மிகச்‌ சிறந்த கிரேக்க நாடகாசிரியர்‌ 
தான்‌ அரிஸ்டாட்டிலுக்கு ஒரு லட்சிய புருஷராய்த்‌ 
தோன்றுகின்றார்‌. சாதாரணமாக வாழ்க்கையில்‌ நடமாடு 
கின்ற சொற்களைத்தான்‌ சொற்பொழிவாளர்கள்‌ வழங்க 
வேண்டும்‌. கவிவாணர்கள்‌ புதிது புதிதாக சொற்களை 
மொழிக்கால்‌, அவைகள்‌ மாந்தர்களின்‌ உள்ளங்களைச்‌ 
தொடா. பொறுக்கியெடுத்த யிகச்‌ சாதாரண வழக்குச்‌ 
சொற்களை வைத்துக்கொண்டேதான்‌ கவிதை உணர்ச்‌ 
சியை எழுப்பிவிடுறறொர்‌ யுரிபிடீஸ்‌. *£ கவிதைக்கென்று 
தனிமொழி கிடையாது ?? என்று ஆங்லெக்‌ கவிஞர்‌ 
வேட்ஸ்வொர்த்தும்‌ கூறுவதை நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. 
இதைப்பற்றியெல்லாம்‌ அரிஸ்டாட்டில்‌ தமது பாவியலில்‌ 
ஆராய்க்திருக்கிறார்‌. அவருடைய பாவியல்‌ இப்பொழுதும்‌ 
இலக்கிய உலகத்தில்‌ தக்க இடம்‌ பெறுகின்றது. 
உலகத்தை ஒரு நிழல்‌ என்று கருதிய பிளேட்டோ, 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 115 


அதன்‌ போக்கிற்கும்‌, அனுபவத்திற்கும்‌, செயல்களுக்கும்‌ 
உருக்‌ கொடுப்பதெல்லாம்‌ “பொய்‌ புதைக்கவைகள்‌” 
என்று கூறியிருக்கிறார்‌ என்பது ஏற்கனவேயே குறிப்‌, 
பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு நேர்மாறாக அரிஸ்டாட்‌ 
டில்‌, *“ உலகம்‌ நித்தியம்‌ ; அதைப்பற்றி நுணுக்கமாக, 
மிகக்‌ கவின்பெற ஆராய்ச்சி செய்யவேண்டும்‌?” என்று 
கூறுகிறார்‌. 

கலை என்பது ஜய்‌ அவ்வ்‌ பிம்பம்‌ ; நிழல்‌ அல்லது 
* இமிடேஷன்‌”. ;இமிடேஷன்‌' என்ற ஆங்கிலச்‌ சொல்லிற்‌ 
குத்‌ தகுந்த தமிழ்ச்‌ சொல்‌ இல்லை! * அனுகரணம்‌ ” 
என்ற வடமொழியைச்‌ சார்ந்த ஒரு சொல்தான்‌ உண்டு. 


2 


* இமிடேஷன்‌ ” என்றால்‌ அப்படியே பிரபஞ்சத்தை 
வரைதல்‌ அன்று ; அவ்வாறு வரையப்படுவது பிரபஞ்சத்‌ 
தின்‌ வெறும்‌ நிழலாகவே இருக்கும்‌. கவி பிரபஞ்சத்தைக்‌ 
கவிதைக்‌ கண்ணோடு நோக்குகின்றான்‌. அந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
அவன்‌ மனத்திற்கு ஒரு தனிக்காட்டு தருகிறது. அந்தக்‌ 
காட்சிக்கு அவன்‌ தகுந்த உருக்‌ கொடுக்கிறான்‌. அப்படிச்‌ 
செய்வதற்கே : இமிடேஷன்‌ ” என்று பெயர்‌. கவியின்‌ 
கற்பனையின்‌ சாயம்‌ பொருள்மீது படர்வதால்‌ அதற்கு 
ஒரு புதிய வண்ணம்‌, ஓளி, முதலியன ஏற்படுகின்றன. 
இதுதான்‌ ;இமிடேஷன்‌' என்ற சொல்லிற்குப்‌ பொருள்‌ 
என்று ஆபர்கிராம்பி என்ற ஆங்கில ஆசிரியர்‌ செப்பு 
கின்றார்‌. கவி தரும்‌ சொற்களை வைத்துக்கொண்டு நாமும்‌ 
கோக்குவோமானால்‌, கவிக்கு எத்தகைய அனுபவம்‌ ஏற்படு 
இறதோ அதே அனுபவம்‌ ஈமக்கும்‌ ஏற்படுகிறது. இதற்கும்‌ 
 இமிடேஷன்‌' என்றுதான்‌ பெயர்‌. கவிதை வாழ்க்கையின்‌ 
வெறும்‌ நிழலாயிருக்குமாயின்‌ அது நன்மையை நல்காது. 
வாழ்க்கையை வளமுறைச்‌ செய்வதற்கே கவிதை தோன்ற 
வேண்டும்‌. வாழ்க்கையின்பால நின்று, அதனை வளர்க்க 
உதுவாத கவிதையை அரிஸ்டாட்டில்‌ உதறித்தள்ளி விடு 


116 ஆட்சிக்‌ கலை 


கிறார்‌. “ நமது கற்பனையைக்‌ கவிதை விரியச்‌ செய்ய 
வேண்டும்‌. வாழ்விற்கு அது ஒரு உயர்ந்த லட்சியத்தை 
வகுத்துத்‌ தரவேண்டும்‌.”?” வாழ்வைத்‌ தூய்மைப்‌ படுத்து 
இன்ற கவிதைக்கு அரிஸ்டாட்டில்‌ தமது அரசியலில்‌ தக்க 
இடத்தைத்‌ தரத்தான்‌ செய்கிறார்‌. கவிதையை, வாழ்க்கை 
மரத்தின்மீது பழுத்த * செவி நுகர்‌ கனிகள்‌ ”” என்று 
சொன்னால்‌ அது மிகையாகாது ! ஒன்றைப்‌ பார்த்து ஒன்‌ 
றைச்‌ செய்கின்‌ ற, இயற்கையாய்‌ அமைகின்ற மனித இயல்‌ 
பில்தான்‌ கவிதை தோன்றுகிறது. இப்படிப்‌ படைக்கின்ற 
கலைஞர்களுடைய சிருஷ்டிகளில்‌ தளைக்கன்ற இயல்பும்‌ 
மனிதனின்‌ ரத்தத்தில்‌ ஊறினதன்றோ ? வண்ணப்‌ பொலி 
விலும்‌, ஓசையிலும்‌, ஓசைக்கட்டிலும்‌, சந்தத்திலும்‌, 
நடனத்திலும்‌ மனிதன்‌ இன்புறுகின்றான்‌. அவல நாடகமும்‌ 
(Tragedy) நடனத்தில்கான்‌ பிறந்ததென்று *கூற 
லாம்‌. பெருங்‌ காப்பியமும்‌, நாடகமுமே வாழ்க்கையின்‌ 
வடிவங்களாகும்‌. இவை இரண்டும்‌ ஆழ்ந்த பொருள்‌ 
களைச்‌ சித்திரிக்க வேண்டும்‌. உயர்ந்த, கம்பீரமான நடை 
இவைகளுக்கு அமைய வேண்டும்‌. செஞ்‌ சொற்களில்‌ 
இவைகள்‌ கோயில்‌ கொள்ளுவது சாலச்‌ பிறந்ததாகும்‌. 
ஒரு பெருங்‌ காப்பியம்‌, கம்பீரமாய்த்‌ திகழ்கின்ற தொடர்‌ 
நிலைச்‌ செய்யுளில்தான்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. இதற்‌ 
குக்‌ கால வரம்பு கடையாது. ஆனால்‌ அவல நாடகமோ 
வென்றால்‌, ஒரு நாளுக்குள்‌ முடிந்துவிடுவதாக அது 
அமைவதுதான்‌ போற்றுவதற்குரியது. கால வரம்பு 
தேச வரம்பு-—செயல்‌ வரம்பு (nity of time, unity of 
place, unity of action) இம்மூன்று வரம்புகளும்‌ நாடகத்‌ 
தில்‌ தோன்‌ றவேண்டும்‌. அந்தக்‌ காலத்தில்‌ இலக்கியப்‌ 
பூம்பொழிலில்‌ மலர்ந்த நாடகங்களைக்‌ கண்டுதான்‌ 
இத்தகைய வரம்புகளை அரிஸ்டாட்டில்‌ நிர்ணயித்‌ திருக்க 
வேண்டும்‌, “எந்தக்‌ கவிதையும்‌, எந்தக்‌ காப்பியமும்‌, 
எந்த நாடகமும்‌ நம்மை உணர்ச்சி வலையில்‌ சிக்கவைப்‌ 


பிளேட்டோவும்‌ அரிஸ்டாட்டிலும்‌ 117 


பதற்காகத்‌ தோன்றுவதன்று. கம்மை அவை அச்சத்த 
லிருந்தும்‌, கொடிய உணர்ச்சிகளிலிருந்தும்‌ விடுதலை செய்ய 
வல்லனவாக இருக்க வேண்டும்‌” என்று கவிதை நியாயத்‌ 
தில்‌ நம்பிக்கை வைக்கும்‌ அரிஸ்டாட்டில்‌ . உறுதி 
யாகக்‌ கூறுஒருர்‌. “ஒரு நல்லவன்‌ துன்பத்தை 
அடையக்கூடாது ; அவனுக்கு இறுதியில்‌ இன்பமே ஏற்‌ 
படவேண்டும்‌. ஒரு கெட்டவனுக்கு இன்பமே தோன்றக்‌ 
கூடாது--இதுதான்‌ நியாயம்‌; இதுதான்‌ தருமம்‌; இது 
தான்‌: முறை. இத்தகைய கெறியைதீதான்‌ இலக்யெம்‌ 
பேணிக்‌ காக்க வேண்டும்‌?” என்கிறார்‌ அரிஸ்டாட்டில்‌. 
கல்ல பாத்திரங்கையே கலைஞன்‌ படைக்க வேண்டும்‌. 
கெடுதலான பாத்திரங்களுக்கு அவர்கள்‌ தங்கள்‌ இலக்‌ 
கியப்‌ படைப்புகளிலே சிறப்பான இடத்தைத்‌ தரவே 
கூடாது என்பதை அரிஸ்டாட்டில்‌ வற்புறுத்திக்‌ கூறி 
னார்‌. மாக்பத்‌, சாத்தான்‌ போன்ற பாத்திரங்களை அரிஸ்‌ 
டாடில்‌ சிந்தித்திருக்க முடியாது! ஆனால்‌, ‘கலைஞனின்‌ 
கற்பனை வட்டத்திற்குள்‌ வராத பாத்‌ இரங்களில்லை ; இது 
நல்லது, இது கெட்டது என்ற கட்டுப்பாடு அவனுக்‌ 
கில்லை. எடுத்துக்கொண்ட விஷயத்திற்குத்‌ தக்க உருக்‌ 
கொடுப்பதே அவன்‌ கடமையாகும்‌” என்று கூறுவோ 
ரும்‌ உளர்‌. 

கலைக்காகவே கலை” என்ற கொள்கையை அ௱ிஸ்டாட்‌ 
டில்‌ ஆதரிக்கவில்லை. இதைப்பற்றியும்‌ அவர்‌ சிந்தித்‌ 
திருக்க முடியாது. இதே கொள்கையைப்‌ பேராசிரியர்‌ 
பெர்னர்டுலாவும்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை. மனிதர்களுக்குக்‌ 
கலைமூலம்‌ ஏதாவது உபதேசம்‌ செய்ய வேண்டும்‌ என்பதே 
அரிஸ்டாட்டிலின்‌ நோக்கமாகும்‌. “கசப்பான மருந்தைத்‌ 
தேனில்‌ கலந்து குழக்தைகளுக்குத்‌ தரப்‌ பார்க்கின்றோம்‌. 
அதுபோல, இலக்கிய விருந்துமூலம்‌ நல்ல உபதேசத்தைக்‌ 
செய்யவேண்டும்‌. ஈம்‌ நாட்டுச்‌ சான்றோர்களும்‌ இதே 
விதமாய்த்தான்‌ சிந்தித்‌ தருக்கன்றார்கள்‌. மக்களை நல்‌ 


118 ஆட்சிக்‌ கலை 


வழிப்படுத்தவே கலைகளை வளர்க்க வேண்டும்‌. ஆதலால்‌ 
கலைகளுக்குத்‌ தக்க இடம்‌ அரசியலில்‌ தரப்பட. வேண்டும்‌”? 
என்று அரிஸ்டாட்டில்‌ வற்புறுத்துறொர்‌. 


கவிதை இங்கை விளைவித்து விடுமோ என்று 
பிளேட்டோ அஞ்சுகிறார்‌. ஆனால்‌, அரிஸ்டாட்டிலோ 
வெனில்‌, கவிதை மூலம்‌ மாந்தர்களின்‌ உள்ளத்தை 
மாசறக்‌ கழுவ முடியும்‌ என்று கருதுகறொர்‌. ஆங்கிலக்‌ 
கவிஞன்‌ வஷெல்லியும்கூட, கவிவாணர்களை, “நியமிக்கப்‌ 
படாத சட்ட நிபுணர்கள்‌” என்று புகழ்ந்து போற்றுகின்றான்‌. 
கவிஞன்‌ தூய கனவுகளைக்‌ காண்கின்றான்‌. இக்கனவுகள்‌ 
மெல்ல மெல்லச்‌ சமுதாயத்தில்‌ பரவுகின்றன. இவை 
மக்களின்‌ சிந்தனையைத்‌ தூண்டுகின்றன. இதன்‌ விளை 
வாய்‌, அவர்கள்‌ அரசியலில்‌ நற்பாதைகளை அமைத்துக்‌ 
கொள்ள வழி யேற்படுகின்றது. இதன்‌ பயனாய்‌ நாட்டில்‌ 
ஊழல்கள்‌ மறைகின்றன. இத்தகைய கவிதையின்‌ 
பேராற்றலை அரிஸ்டாட்டில்‌ நன்கு. உணர்ட்திருக்றொர்‌ 
என்பதை அவருடைய கவிதை இயலைப்‌ படிப்பவர்கள்‌ 
காண்பார்கள்‌. அரிஸ்டாட்டிலின்‌ இத்தகைய கருத்துக்‌ 
கள்‌ யாவுமே, நல்லவராய்‌ மக்கள்‌ வாழ்கன்ற இக லோகத்‌ 
தன்மையுள்ள அரசியலுக்கே இலக்கணமாக அமைந்‌ 
துள்ளன என்பதால்தான்‌, அக்‌ கருத்துக்கள்‌ இங்கே 
ஆராயப்பட்டன. 

பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்‌ இவவிருவருமே சீரிய 
சிந்தனையாளர்களாவர்‌. இவ்‌ விரு அழியாச்‌ சுடர்களும்‌ 
காலப்‌ பனி யிருளுக்கு அப்பால்‌ நின்று, ஓளி வீசி நிற்‌ 
கிறார்கள்‌” எனனை றவர்களின்‌ கூற்றை முற்றிலுமாக 
மறுக்க முடியாதெனினும்‌, இவ்விருவரிடமும்‌ ஓரேயொரு 
பொதுக்குறை மட்டும்‌ இருந்தது என்பதையும்‌ மறந்துவிடக்‌ 
கூடாது. அந்காளைய கிரேக்கச்‌ சூழ்நிலையே தங்கள்‌ 
எண்ணங்களைப்‌ பெரிதும்‌ பாதிக்கும்படியாக இவ்விரு 


பிளேட்டோவும்‌ அரிஸடாட்டிலும்‌ 119 


வருமே இடங்கொடுத்து விட்டனர்‌ என்பதே அப்‌ 
பொ துக்‌ குறையாகும்‌. 

பிளேட்டோவின்‌ கொள்கைப்‌ பிடிவாதத்தை அரிஸ்‌ 
டாட்டிலிடம்‌ காணமுடியாது. அரிஸ்டாட்டிலீடம்‌ நிதான 
உணர்ச்சியை நெடுகிலும்‌ காணலாம்‌. 

அரசியல்‌ அல்லது ஆட்சிக்‌ கலை என்பது “உத்வேக 
முள்ள விஞ்ஞானம்‌”” என்றே அரிஸ்டாட்டில்‌ உறுதி செய்து 
விட்டார்‌. 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
அரிஸ்டாட்டிலை 
கண்டிப்பவர்‌-ஆகதரிப்பவரின்‌ 
சில முக்கிய வாதங்கள்‌ 


முந்தைய அத்தியாயங்களில்‌ அரிஸ்டாட்டிலின்‌ பல 
வகைக்‌ கருத்துக்களும்‌ ஆராயப்பட்டிருக்கின்றன. எவ்‌ 
வளவு சீரிய ந்தனையாளராய்‌ ஒருவர்‌ இருப்பினும்‌ 
அவரை வானளாவப்‌ புகழ்கிறவர்களோடு, அதிதீவிர 
மாக அவரைக்‌ கண்டிப்பவர்களும்‌ இருக்கத்தான்‌ செய்‌ 
கிறார்கள்‌. அவ்வாறு புகழ்கிறவர்களும்‌ சரி, கண்டனம்‌, 
செய்கிறவர்களும்‌ சரி, ௮ச்‌ சிந்தனையாளரின்‌ கருத்துக்களை 
ஆழ்ந்து நோக்க ஈமக்கு உதவியே செய்கிறார்கள்‌ ! அதன்‌ 
காரணமாய்‌ நாம்‌ விருப்பு-வெறுப்பின்றியோ அல்லது ஒரு 
தலைப்பட்சமாகவோ அவரது கருத்துக்களை விமர்சனம்‌ செய்‌ 
யப்‌ பார்க்கிறோம்‌. அரசியல்‌ ஞான வளர்ச்சிப்‌ போக்கில்‌ 
இத்தகைய விமர்சனம்‌ மக்களின்‌ உணர்ச்சியை, ஏதாவது 
ஒரு வழியில்‌ உருவகப்படுத்த பெரிதும்‌ உதவிசெய்கிறது. 
எனவேதான்‌, அரிஸ்டாட்டிலைப்‌ புகழ்கிறவர்கள்‌-கண்டிப்‌ 
பவர்களுடைய சில முக்கிய வாதங்கள்‌ இங்கே திரட்டித்‌ 
தரப்பட்டிருககின்‌ மன. 


இந்தப்‌ பகுதியில்‌ தரப்படும்‌ வாதங்கள்‌ வாசகர்‌ 
களின்‌ சிந்தனையைத்‌ தூண்டவும்‌, அவர்களின்‌ ௮ரூயல்‌ 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவர-ஆதரிப்பவர்‌ வாதங்கள்‌ 121 


எண்ணங்களைத்‌ தெளிவுறச்‌ செய்யவும்‌ அல்லது விரி 
வடையச்‌ செய்யவும்‌ பெரிதும்‌ உதவி செய்யும்‌. 


அரிஸ்டாட்டிலைக்‌ கண்டிப்பவர்கள்‌ கூறுகிறார்கள்‌ : 


ரீ, 


“்‌ மனித சுபாவத்தைப்‌ பற்றிய அரிஸ்டாட்டிலின்‌ 
ஆராய்ச்‌ சரியானதன்று. மனிதனை * அரசியற்‌ 
பிராணி” அல்லது * பகுத்தறிவுள்ள பிராணி” 
என்று அவர்‌ கூறுவதை எற்பதற்கில்லை ? 
என்று கிரஹாம்‌, ரஸ்ஸல்‌ போன்ற பீரபல நூலா 
சிரியர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 

அடிமை முறையை அரிஸ்டாட்டில்‌ ஆதரிப்‌ 
பதை இந்தக்‌ காலத்து அரசியல்‌ உணர்ச்சி ஏற்றுக்‌ 
கொள்ளவே கொள்ளாது.” 
“ அதரிக்கப்படவே அருகதையற்ற சொத்துரி 
மைப்‌ பிரச்னைமீது அவர்‌ அதிகம்‌ அனுதாபம்‌ 
காட்டுகிறார்‌. அவருடைய சொத்துரிமை-ஆதரிப்‌ 
புப்‌ போக்கல்கூட அவரின்‌ தர்க்கவாதத்‌ திறமை 
மட்டும்‌ தெரிகிறதேயொழமிய அதில்‌ உண்மை 
யில்லை. ' 
“அண்களைவிடப்‌ பெண்கள்‌ மட்டமானவர்கள்‌ ; 
ஆண்களுக்குக்‌ ழ்ப்பட்டு வாழ்வதற்கே பெண்‌ 
கள்‌ இருக்கிறார்கள்‌ ' என்ற அரிஸ்டாட்டிலின்‌ 
வாதம்‌ பிற்போக்கான வாதமாகும்‌; “ஆண்‌ 
களோடு பெண்களும்‌ சரிகிகர்‌ சமானமாக 
இருக்க வேண்டும்‌”? என்ற இன்றைய ஜனகாயக 
சகாப்தத்தின்‌ னயல்‌ இது முற்றிலும்‌ 
விரோதமான கூற்றாகும்‌. 


“புரட்சியைப்‌ பற்றிய அரிஸ்டாட்டிலின்‌ ஆராய்ச்‌ 
சியில்‌ மெய்மறந்து ஈடுபடுகிறவர்களுக்கும்‌, 
அந்த ஆராய்ச்சியின்‌ உண்மையை, அழியாதது” 


122 


ஆட்சிக்‌ கலை 


என்று ஏற்றுக்‌ கொள்ளுறெவர்களுக்கும்‌ ஒரு 
வார்த்தை ! சொத்துரிமை பற்றிய அவரது கருத்‌ 
தின்‌ விளைவாக சமூகத்தில்‌ வர்க்கபேதம்‌ ஏற்‌ 
பட்டு விடுகின்றது. அதன்‌ விளைவாகத்‌ தோன்ற 
வல்ல துவேஷமே புரட்சிக்கு வித்துடுகறது.இந்த 
உண்மையை அவர்கள்‌ புரிக்தகொள்ள த்தவறிவிடு 
கிறார்கள்‌. “அவர்கள்‌ மட்டுமா ?...தம்முடைய 
சொத்துரிமை-ஆதரிப்பு வாதக்‌ கருத்தின்படி 
யானபொருளாதார அமைப்புத்தோன்றுமானால்‌, 
அம்த அமைப்பே புரட்சிக்கு வழி செய்யும்‌ 
என்பதை அரிஸ்டாட்டிலின்‌ மனோ. நிலையே 
மறந்துவிட்டது 1?” 


“பொதுப்‌ பரிபாலன த்‌ துறையில்‌ அவர்‌ எடுத்துக்‌ 
காட்டியிருக்கும்‌ அதிகாரப்‌ பிரிவினை . ஏற்பாடு, 
நிர்வாக இயந்திரத்தை நகரவிடாமல்‌ செய்து 
வீடும்‌.” 


“ ' கல்விமுறைக்கு சர்க்காரே முழுக்க முழுக்கப்‌ 
பொறுப்பேற்க வேண்டும்‌? என்ற அறிஸ்டாட்‌ 
டிலின்‌ கருத்து சுதந்திர வளர்ச்சிக்கு ஏற்ற 
தன்று. அவருடைய கல்வித்திட்டத்தால்‌, 
தொட்டிலிலேயே சர்வாதிகார ராஜாங்கத்‌ தத்துவம்‌ 
தோன்‌ றிவீடும்‌ 7?” 


“ கிரேக்கச்‌ குழ்கிலைமை மட்டுமே தமது எண்‌ 
ணங்களை உருவகப்படுத்த அரிஸ்டாட்டில்‌ இடம்‌ 
கொடுத்து விட்டார்‌. அதனால்தான்‌ அவருடைய 
எண்ணங்களில்‌ * உலக திருஷ்டி.” இல்லை. அதன்‌ 
விளைவாக, பல நூற்றாண்டுகளாக அவரைப்‌ பற்‌ 
றிச்‌ சிந்திப்பாரற்று அவர்‌ “மறைச்தி ருந்தார்‌ 
மத்திய காலத்தில்தான்‌ அவர்‌ மீண்டும்‌ கண்டு 
பி.டி.க்க'ப்பட்டார்‌/?” 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவா்‌- ஆதரிப்பவர்‌ வர்தங்கள்‌ 128 


9. 


10. 


: அரிஸ்டாட்டிலை, மாறுதல்‌ வேண்டாதவர்‌ 
என்றே குறிப்பிடவேண்டும்‌. அவருக்குச்‌ சட்டத்‌ 
தில்‌ இருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை “மதவெறிக்கு 
ஒப்பிடலாம்‌. “சட்டத்திற்கு, கேள்வி கேட்காமல்‌ 
பணிக்து நடக்கின்ற பிரஜைகளைக கொண்டே 
ராஜாங்கம்‌ இயங்கவேண்டும்‌” என்ற அவரின்‌ 
வாதத்தில்‌ ஒருவகை “மதவெறி” தொனிப்பதைப்‌ 
பார்க்கலாம்‌.” 


: பண்டைய ஸ்தாபனங்களை அவர்‌ பெரிதும்‌ 
மதித்தார்‌. அதனால்தான்‌, அவர்‌ கெடுகிலுமாக 
இருந்து வந்த தனிச்‌ சொத்துரிமையைக்‌ தீவிரமாக 
ஆதரிக்கிறார்‌. ஒரு ஸ்தாபனம்‌, அதன்‌ தொன்‌ 
மையின்‌ காரணமாக, நல்லதாகத்தானிருக்க 
வேண்டும்‌ என்று அரிஸ்டாட்டில்‌, ஐதீக வீசு 
வாச உணர்ச்சியில்‌, முடிவுகட்டி விட்டார்‌ / 
அரிஸ்டாட்டிலின்‌ “சரித்திரக்‌ கண்ணோட்டம்‌ ? 
இந்த இடத்தில்‌ மட்டும்‌ இருண்டுவிட்டது 
போலும்‌! சலுகைக்காரர்களின்‌ தணி உரிமை 
நிலம்‌, கொஞ்சங்‌ கொஞ்சமாக அமிக்கப்படு 
கின்ற போக்கினையே சரித்திரம்‌ நிரூபணம்செய்து 
கொண்டிருக்கிறது என்பதுவும்‌, தொன்மை 
யானது என்றகாரணத்தால்‌ தனிச்‌ சொத்துரிமை 
இனி நீடித்து கிற்கமுடியாது என்ற போக்கிற்கு 
நாளுக்கு காள்‌ அதிக பலம்‌ எற்பட்டு வருகிறது 
என்ற உண்மையைச்‌ சரித்திரம்‌ நிரூபண ம்செய்து 
கொண்டிருக்கிறது என்பதுவும்‌ அரிஸ்டாட்டி 
லின்‌ சரித்திர திருஷ்டியில்‌ படவில்லை! தொன்மை 
யானது என்‌ ம்காரணத்தால்‌' எதுவுமேஈல்லதாகத்‌ 
தானிருக்கவேண்டும்‌ என்ற அரிஸ்டாட்டிலின்‌ 
கருத்து, மனிதனின்‌ பகுத்தறிவுக்கு விடப்படும்‌ 


124 


11. 


ஆட்சிக்‌ கலை 


ஒரு சவால்‌ என்றே கொள்ளவேண்டும்‌ ! இந்தக்‌ 
கருத்தின்‌ விளைவாக, சமுதாயமே தேக்கமூற்று 
விடும்‌. நாமறிந்த மட்டில்‌, சமுதாயம்‌ மாறிக்‌ 
கொண்டே யிருக்கிறது. இதுதான்‌ இயற்கை 
யின்‌ பரிணாம கியதியுமாகும்‌. 


“நிச்சயமாக மாறுதல்‌ அடைய வல்ல 
தொன்றே சமுதாயத்தின்‌ நிரந்தரமான போக்‌ 
காகும்‌ ?? என்று பேராசிரியர்‌ லாஸ்கி இயற்கை 
யின்‌ பரிணாமப்‌ போக்கினைச்‌ சரியாகப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுறொர்‌. சரித்திரத்தின்‌ இந்த 
ஆதார அம்சத்தை அரிஸ்டாட்டில்‌ ஏனோ அலட்‌ 
சியம்‌ செய்துவிட்டார்‌! அவருடைய இந்தப்‌ 
போக்கு ஈமக்கு ஆச்சரியத்தையே தருகிறது. 
கால உணர்ச்சிக்கும்‌, சூழ்நிலைக்கும்‌, சமு 
தாயத்தின்‌ தேவைக்கும்‌ முரண்பாடாகத்‌ கெரி 
கின்ற பழைய ஸ்தாபனங்களை, அவைகளின்‌ 
தொன்மைச்‌ சிறப்புக்காக, எப்படி, அப்படியே 
வைத்துக்கொள்ள இயலும்‌ ? அவ்வாறு அவை 
கனை வைத்துக்கொள்ளவே முடியாது. எனெ 
னில்‌, அவ்விதம்‌ செய்வோமானால்‌, சமூகத்‌ தின்‌ 
அமைதிதான்‌ பாதிக்கப்படும்‌.?? 


“ தம்முடைய பிரஜையின்‌ அந்தஸ்தையும்‌, உரி 
மையையும்‌ கெளிவுற பநிர்ணயிப்பதற்காக, 
அரிஸ்டாட்டிலும்‌, பிளேட்டோவின்‌ அடிச்‌ 
சுவட்டிலேயே, அடிமை முறையை அஆஅதரிக்கிறோர்‌ ; 
* அடிமைகளை மிகவும்‌ மனிதாபிமானத்துடன்‌ 
நடத்த வேண்டும்‌ ** என்று கூறும்‌ அதே அரிஸ்‌ 
டாட்டில்‌, அவர்களுடைய அரசியல்‌ உரிமைகள்‌ 
யாவையும்‌ படித்‌ துவிடுகிருர்‌ / இயற்கை 
யாகவே சிலர்‌ அடிமைகளாக இருக்கிறார்கள்‌ £ 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவர்‌- ஆதரிப்பவர்‌ வாதங்கள்‌ 125 


1௮. 


என்ற அரிஸ்டாட்டிலின்‌ வாதத்தை, அன்றைய 
கிரேக்கச்‌ சூழ்நிலையை யொட்டி எழுந்த வாதக்‌ 
தான்‌ என்று சிலர்‌ அதற்குச்‌ சமாதானம்‌ கூறு 
கிறார்கள்‌ 7 இதச்‌ சமாதானம்‌, அவருடைய 
நாட்டிலேயே, அவர்‌ மரணத்திற்குப்பின்‌ நிலைக்க 
வில்லை ! கிரேக்க நாட்டிலேயே அவருக்குப்‌ பின்‌ 
னர்‌ எழுந்த குரல்‌ சமத்துவக்‌ குரலேயாகும்‌. 
ஸ்டோயிக்குகளும்‌, எபிகூரியன்களுமே இந்தச்‌ 
சமத்துவச்‌ சங்கநாதத்தை அரிஸ்டாட்டிலுக்குப்‌ 
பின்‌ கிரேக்க நாட்டிலேயே எழுப்பியவர்களா 
வர்‌. தவிரவும்‌, ஜரோப்பிய கண்டத்தில்‌, மத்‌ 
இய காலத்தில்‌ வாழ்ந்த கிறிஸ்துவப்‌ பாதிரிமார்‌ 
களும்‌ இதே குரலைத்தான்‌ எழுப்பினார்கள்‌.” 

இந்த மத்திய காலத்தில்‌ தோன்‌ றிய பின்வரும்‌ 
ஆங்கில ஈரடிக்‌ கவிதையிலும்‌ இந்தச்‌ சமத்து 
வக்‌ குரல்‌ ஒலிப்பதைப்‌ பார்க்கலாம்‌. ஆங்கிலக்‌ 
கவிகை வருமாறு: 
“When Adam delved and Eve span 

who was then the gentleman ?’ 


இந்தக்‌ கவிதையின்‌ தமிழ்‌ அர்த்தம்‌ 
வருமாறு : 
8 ஆதாம்‌ உழுதான்‌, அன்னை ஏவாள்‌ 
உள்ளம்‌ உவந்தே நூல்தனை நூற்றாள்‌; 
ஆதலால்‌, 
பிரபு வென்ற பெயருடன்‌ எவனு.மிலையே 7” 


: இந்தக்‌ காலத்து ஜனகாயகக்‌ கோட்பாட்டின்‌ 
ஆதார அம்சமே சமத்துவந்தான்‌. இந்த அடிப்‌ 
படையில்‌, அரிஸ்டாட்டிலின்‌ இயற்கையான 


126 


18. 


14. 


15. 


16. 


ஆட்சிக்‌ கலை 


அடிமை முறையை நோக்குவோமானால்தான்‌, 
அவருடைய பிற்போக்குத்தனம்‌ விளக்கமாகத்‌ 
தெரியவரும்‌."்‌ 


“ஒரு சிலரைமட்டும்‌ எஜமானர்களாக்கி, மற்ற 
பெரும்பாலோரை அடிமைகளாக்கும்‌அரிஸ்டாட்‌ 
டி.லீன்‌ தத்துவத்தின்‌ மூலம்‌, ஒருகாலும்‌ நீதி 
வழுவாச்‌ சமூதாயமோ அல்லது ராஜாங்கமோ 
ஏற்பட. முடியாது.” 


* மனிதனுடைய அக்கத்திறனுக்கு அதிக முக்கி 
யத்‌ துவம்‌ தரும்‌ அரிஸ்டாட்டில்‌ முதல்தர அரசி 
யல்‌ சிந்தனையாளராகக்‌ காட்ியெளிக்கிறார்‌ ; 
ஆயினும்‌, இந்த ஆக்கத்திறனும்‌ ஒரு சிலரி 
டையேதான்‌ இருக்க முடியும்‌ என்று சொல்லி 
அதை அச்‌ சிலரின்‌ ஏகபோக உரிமையாக்விவிடும்‌ 
போதுதான்‌, அவர்‌ தமது அரியாசனத்திலிருக்து 
சரிந்து வீழ்ந்து விடுகிறார்‌ 1?” 


*தனிச்சொத்துரிமை பெற்ற ஒரு சிலருக்கே அரீஸ்‌ 
டாட்டில்‌ பிரஜா அந்தஸ்தை வழங்கியதன்‌ மூலம்‌, 
சமுதாய ஐக்கியத்தை அழிக்கவல்ல வர்க்க 
வேற்றுமையைத்‌ தோற்றுவித்துவிட்டார்‌. அவ 
ருடைய இந்த ஏற்பாட்டால்‌, ஏழைமையிற்‌ 
பிறந்தோருக்கு அநீதி வழங்கப்படுகிற து.” 


“்‌ அரிஸ்டாட்டி லுக்குப்‌ பதில்‌ அளிக்கும்‌ ரீதியில்‌ 
மேடிஸன்‌ என்ற அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர்‌ 
பின்‌ வருமாறு கூறியிருக்கிறார்‌ : 

: சண்டை சச்சரவுகளை கட்டிவிட முற்றிலும்‌ 
தகுந்த காரணமாயிருப்பது சொத்துரிமைப்‌ 
பிரச்னையேயாகும்‌.”” 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவ்‌- ஆதரிப்பவர்‌ வாதங்கள்‌ 127 


17. 


“ கன்னுள்னேயே பிரிந்து மிற்கன்ற வீடு. பல 
மாய்‌ இருக்கமுடியாது ” என்று பைபிளில்‌ கூறப்‌ 
பட்டிருக்கிறது. அதுபோல, ஏழை - பணக்காரர்‌ 
என்ற ரீதியில்‌ பிரிந்து டெக்கும்‌ சமுதாயமும்‌ 
பலமாய்‌ நிற்க முடியாது.” (அரிஸ்டாட்டிலின்‌ 
சொத்துரிமை ஆதரிப்புக்‌ கொள்கையை இந்த 
வாதம்‌ கண்டிக்கிறது.) 


அரிஸ்டாட்டிலை ஆதரிப்பவர்கள்‌ கூறுகிறார்கள்‌ : 


4. 


“்‌ அரசியல்‌ பிரச்னைகளைத்‌ தீர ஆராய்ந்த முதல்‌ 
வர்‌ அரிஸ்டாட்டிலேயாகும்‌. மணிதவர்க்கத்தின்‌ 
பண்டைய சரித்திரம்‌, சமூகவியல்‌, மனோதத்‌ 
துவம்‌, இவற்றையெல்லாம்‌ இணைத்து அரசியலை 
சித்தாக்தப்படுத்‌ திய பெருமை அவரையே 
சாரும்‌. ?” 


ட“ அதிகாரத்தின்‌ (Power) இயந்திர நுணுக்க 
சாத்திரத்தையும்‌, அதைச்‌ செலுத்துகின்ற மணி 
தன்மீது, அது எத்தகைய அல்லது எந்த அளவில்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்துகின்றது என்பதையும்‌ அரிஸ்‌ 
டாட்டில்‌ நன்கு அறிந்திருந்தார்‌. அரசியல்‌ 
மனோரிலைமையை அவர்‌ மிகவும்‌ நன்றாகப்‌ புரிந்து 
கொண்டிருந்தார்‌...” 

“ தம்‌ காலத்திய ஸ்தாபனங்களைப்பற்றி அவர்‌ 
நன்றாக ஆராய்ச்சி செய்த பின்னரே, எத்த முடி 
வுக்கும்‌ வந்தார்‌.” 

“ ராஜாங்கம்‌ என்பது இயற்கையாக ஏற்பட்ட 
ஒரு ஸதாபனமேயன்றி, * கடவுள்‌ அருளால்‌” 
கோன்‌ றியதன்று? என்று கூறியதன்‌ மூலம்‌, 
அரிஸடாட்டில்‌ * மன்னன்‌ தெய்வத்தின்‌ பிரதிநிதி ” 
என்‌ ற சித்தாந்தத்தை எதிர்த்திருக்கிறார்‌.”' 


128 


ஆட்சிக்‌ கலை 


“ “மதத்திற்கும்‌ ராஜாங்கத்திற்கும்‌ எவ்விதச்‌ சம்‌ 
பந்தமும்‌ இருக்கக்‌ கூடாது £ என்று கூறியதன்‌ 
மூலம்‌,அரிஸ்டாட்டில்‌ மதச்சார்பற்ற ராஜாங்கதீ 
தத்துவத்திற்கு முதன்‌ முதலாக வித்திட்டார்‌.” 
“சரித்திரமும்‌, சமூகமும்‌ மனிதனாலும்‌ இயற்‌ 
கையின்‌ பரிணாம நியதியாலுமே ஏற்பட்டவை ': 
என்று கூறியதன்மூலம்‌, அரிஸ்டாட்டில்‌ 
மாபெரும்‌ பிரத்தியட்ச அரசியல்‌ சிந்தனயாள 
ராக அஆூவிட்டார்‌.”? 

“வாழ்வதற்காகவே ராஜாங்கம்‌ அமைகிறது ; 
கல்வாழ்வு வாழ்வதற்காகவே அது தொடர்ந்து 
சென்று கொண்டிருக்கிறது என்று கூறுகின்ற 
அரிஸ்டாட்டிலின்‌ உணர்ச்சியில்‌ அவரது ஒழுக்க 
வியல்‌ போதம்‌ நிறைந்‌ தருக்றெது. நல்லவர்களை க 
கொண்ட ஈல்லாட்சிக்காகவே அவர்‌ முழுக்க 
முழுக்க வாதாடியிருக்கிறார்‌.”” 

“ராஜாங்கம்‌ வேறு; ஆட்சிவேறு” என்பதை 
முதன்‌ முதலாக வரையறுத்துக்‌ கூறியவர்‌ அரிஸ்‌ 
டாட்டிலேயாகும்‌. ஆட்சியின்‌ நிர்வாக நடை. 
முறை அம்சங்களையும்‌ அவர்‌ மூன்றாகப்‌ பிரித்து 
நன்கு ஆராய்ந்திருக்கிறார்‌. சகிர்வாச அதிகார 
வர்க்கம்‌, சட்டமியற்றும்‌ சபை, மீதி பரிபால 
னம்‌ என்று அவர்‌ மூன்றாகப்‌ பிரித்தார்‌. நீதி- 
நிர்வாகப்‌ பிரிவினை வேண்டுமென்று இன்று பல 
அரசியல்‌ வாதிகள்‌ பேசப்‌ பார்க்கிறோம்‌. இத்த 
நவீன அரசியல்‌ கருத்துக்கு ஆதார உணர்ச்சி 
யாகத்‌ திகழ்பவர்‌ அரிஸ்டாட்டிலேயாவார்‌ !”' 
புரட்சியின்‌ காரணங்களையும்‌, அது மேராதிருக்‌ 
கச்‌ செய்யப்படவேண்டிய பரிகாரங்களையும்‌ விரி 
வாக ஆராய்ச்சி செய்திருப்பவர்‌ அரிஸ்டாட்டிலே 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவர்‌-ஆதரிப்பவர்‌ வாதங்கள்‌ 129 


10. 


11. 


18. 


1௮. 


14. 


15. 


யாகும்‌. அவரது இந்த ஆராய்ச்சி இன்றைய 
நிலைக்கும்‌ ஏற்றதாகவே இருக்கிறது! “நரம்‌ 
நிலைத்‌ இருக்க வேண்டுமானால்‌ நமது எண்ணங்கள்‌ 
போக்குகளில்‌ சீர்திருத்தம்‌ ஏற்படவேண்டும்‌ 
என்பதையே மகத்தான சரித்திர சம்பவங்கள்‌ 
ஓலிக்கின்றன” என்று மெகொலே போன்ற நாலா 
சிரியர்கள்‌ எழுதத்‌ துணிவதற்கு அரிஸ்டாட்‌ 
டிலின்‌ புரட்சிபற்றிய அரிய ஆராய்ச்சியே காரண 
மாய்‌ இருக்கிறது. ” 

“்‌ தனிச்‌ சொத்துரிமை இருப்பதாலேயே செயல்‌ 
ஆர்வம்‌ மனிதனுக்கு ஏற்படமுடியும்‌? என்ற 
அரிஸ்டாடிலின்‌ கருத்து முற்றிலும்‌ பொருளா 
தார்‌ சுபீட்சத்திற்கு ஏ ற்றதேயாகும்‌.”? 


“பொருளாதாரத்திற்கும்‌ அரசியலுக்கும்‌ உள்ள 
உறவு முறைகளை முதன்‌ முதலாக ஆராய்ந்தவர்‌ 
அரிஸ்டாட்டிலேயாவார்‌..? 

££ பிரஜைகளின்‌ ஆக்கத்திமமைகளுக்கு முதலிடம்‌ 
தந்தவர்‌ அரிஸ்டாட்டிலே யாகும்‌.” 

“ஒய்வு கேரத்தை ஆக்கமுறையில்‌ எப்படிப்‌ 
பயன்‌ படுத்திக்கொள்ள வேண்டும்‌ எனபதற்கு 
வழிவகுத்த சிந்தனையாளர்‌ வரிசையில்‌ : அரிஸ்‌ 
டாட்டிலே முதலிடம்‌ பெறுகிறார்‌...” 

“ அரிஸ்டாட்டிலின்‌ எண்ணங்கள்‌ உலகப்‌ 
போக்கை ஓட்டி யிருக்கின்‌ றன.” 

“ஒரு மாதிரி அல்லது லட்சிய ராஜாங்கத்தை 
உருவகப்படுத்தவல்ல-இன்‌றியமையாத உலகா 
யதத்தேவைகளை அரிஸ்டாட்டில்‌ ஆராயும்போது, 
அவர்‌ சந்தர்ப்பங்களை த்‌ தழுவியே போகிறார்‌. 


180 


16. 


17. 


ஆட்சிக்‌ கலை 


“ஏற்கனவே உள்ளதும்‌, நன்கு பரிசலனை செய்‌ 
யப்பட்டதும்‌, கன்றாகப்‌ புரிந்துகொள்ளப்‌ பட்‌ 
டதுமான விஷயங்களின்‌ கோர்வையான இழைத்‌ 
தன்மையை அ௱ிஸ்டாட்டிலின்‌ ராஜாங்க தத்து 
வத்தில்‌ காணமுடிகன்றது.”? 


“ பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்‌ இவ்விருவரிட 
முமே ஒழுக்கவியல்‌ உணர்ச்சியின்‌ தீவிரத்தைக்‌ 
காணலாம்‌. அமைதியான சூழ்நிலை நிலவ 
வேண்டுமென்பதில்‌ இருவருக்குமிடையே -எவ்‌ 
வித அபிப்பிராய பேதமுயில்லை. இருவருமே 
மிதத்தன்மையைப்‌ பின்பற்றுறொர்கள்‌. இரு 
வரும்‌ ஒரே குரலில்‌ நீதி, விவேகத்தின்‌ இறப்பு 
களை வலியுறுத்திப்‌ பேசுறொர்கள்‌. தகுந்த கல்வி 
முறையின்‌ அவ்சியத்தை இருவருமே வற்புறுத்‌ 
இக்‌ கூறுகிறார்கள்‌ ! ஈல்லவர்களைக்‌ கொண்ட ஈல்‌ 
லாட்சி, ஈல்வாழ்வைப்பற்றியும்‌ இவ்விரு கிரேக்க 
ஞானிகளிடையே சிறிதுகூட அபிப்பிராய வேற்‌ 
அமையில்லை. ஆயினும்‌, மனித சுபாவத்தைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, இவ்விருவரும்‌ அதிதிவிரமான 
அபிப்பிராய வேற்றுமை கொண்டிருந்தனர்‌. 


“மனித சுபாவத்‌ தின்‌ குழைவு எல்லையற்றது ; 
இதைச்‌ செம்மைப்படுத்‌ தும்‌ செயல்களுக்கும்‌ ஒரு 
எல்லையில்லை '' என்கிறார்‌ பிளேட்டோ. அனால்‌ 
அரிஸ்டாட்டிலோவெனில்‌, இயற்கையா கவே 
தனக்குள்ள வலிமையைப்‌ பொருத்தே மனித 
சுபாவத்தின்‌ குழைவுத்‌ தன்மை யிருக்கின்றது 
என்றும்‌, அதன்‌ நிர்மாணத்திறனைப் பொறுத்தே 
அக்குழைவைச்‌ செம்மைப்படுத்த இயலும்‌ 
என்றும்‌ கருதுகிறார்‌. அரிஸ்டாட்டில்‌ அதி மனி 
தனை வெறுமனே கற்பனை செய்யாது, விஞ்ஞான 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவர்‌-ஆதரிப்பவர்‌ வாதங்கள்‌ 181 


18. 


19. 


௮0. 


i. 


ரீதியில்‌, பிரத்தயட்ச திருஷ்டியுடன்‌, கூடிய 
மட்டிலும்‌ சா திக்கவல்லதொரு ராஜாங்கத்தையே 
அமைக்க விரும்புகிறார்‌...” 

“ அடிமை முழையைப்பற்றிய அரிஸ்டாட்டி 
னுடைய கருத்தை ஆதரிக்க முடியாதெனினும்‌, 
அவரைக்‌ கொடுமையான இதயம்‌ படைத்தவர்‌ 
என்று சொல்லிவிட முடியாது.” 


* பெரும்பான்மையினரின்‌ ஆட்சியையே அரிஸ்‌ 
டாட்டில்‌ விரும்பினார்‌. அவர்‌ ஜனநாயக 
வா தயே..”? 

“பணம்‌ அல்லது எண்ணிக்கையின்‌ தீவிர நிலை 
களை அரிஸ்டாட்டில்‌ ஆதரிக்கவில்லை. பணம்‌ 
படைத்தவர்கள்‌ அல்லது எண்ணிக்கையில்‌ 
நிறைந்தவர்களின்‌ ஆதிக்க வெறியை அவர்‌ 
ஆதங்க்கவில்லை...ராணுவ வெறிகொண்டவர்‌ 
களின்‌ ஆட்சிக்கு எதிராகவே அவர்‌ கின்றார்‌... 
இட்டபூர்வமான  ஆட்சிமுறையையே அவர்‌ 
ஆதரிக்கிறார்‌...” 

* அரிஸ்டாட்டில்‌ ஒரு மிதவாதியே. தனிச்‌ 
சொத்துரிமையை அவர்‌ ஆதரிப்பதிலிருக்து இது 
புலனாகின்றது. தனிச்‌ சொத்துரிமையின்‌ காரண 
மாக விளையவல்ல கேடுகளையெல்லாம்‌ அவரும்‌ 
அறிந்தேயிருந்தார்‌. அவர்‌ இந்த உரிமையைக்‌ 
கண்மூடித்தனமாக ஆதரிப்பதாகச்‌ சொல்லு 
வதற்கில்லை. தனிச்‌ சொத்துரிமையைத்‌ தாம்‌ 
ஆதரிப்பதற்கு அவர்‌ இரண்டு காரணங்களை 
உரைக்கிறார்‌ : 


(1) சரித்திர பூர்வமான காரணம்‌ : தனிச்‌ சொத்துரிமை 


ஸ்தாபன ரீதியான, முறையாகத்‌ தொன்றுதொட்டு 


192 


ஆட்சிக்‌ கலை 


இருந்து வருகிறது; அது அதனால்‌ உபயோககர 
மான்‌ து. 


(11) மனேநிலை பூர்வமான காரணம்‌ : தனிச்‌ சொத்துரிமை 


௭, 


ம, 


உணர்ச்சி மனித சுபரவத்திலேயே வேளுன்‌ றிக்‌ 
கிடக்கிறது. உடமைப்பற்று என்பது, இக 
லோக வாழ்க்கையில்‌ லயித்திருக்க நினைக்கும்‌ 
மனிதனுக்குத்‌ தனியான பலம்‌ அளிக்கும்‌ ஜீவா 
மிருகம்‌ போன்‌ றதாகும்‌. இந்தத்‌ தனிச்‌ சொத்‌ 
அரிமையை ஓழிக்க வேண்டுமானால்‌, மனித சுபா 
வத்தையே மாற்றித்‌ தரவேண்டும்‌. ஆனால்‌, இது 
ஆகாத காரியம்‌. * மனிதசுபாவத்தை மாற்றவே 
முடியாது” என்ற அரிஸ்டாட்டிலின்‌ வாதம்‌ தவிர 
மானதாகும்‌. “மனிதனுடைய சொத்து சேர்க்கும்‌ 
ஆசைக்கோர்‌ அளவில்லை; அதை ஓழமிப்பதுஎன்பது 
எனிதானகாரியமல்ல?” என்று பெட்ரண்ட்‌ ரஸ்ஸல்‌ 
யோன்ற பேராசிரியர்களும்‌, தத்துவ ஞானிகளுங்‌ 
கூடஎழுதுகிறார்கள்‌.சொத்துரிமையின்‌ விளைவாக 
நேரிடவல்ல கேடுகளை, மற்றவர்களைப்போல, 
அரிஸ்டாட்டிலும்‌ ஈன்றாக உணர்ந்தேயிருந்தார்‌. 


“பொருளாதாரச்‌ சமத்துவமில்லாத வெறும்‌ அர 
சியல்சமத்‌ துவம்‌உண்மையான தன்று 'என்றுலாஸ்கி 
போன்றவர்கள்‌ எழுதுவதற்கு அசாச காரணமா 
யிருந்தவர்‌ அரிஸ்டாட்டிலேயாவார்‌ என்றாலும்‌ 
மிகையில்லை ! அரசியலுக்கும்‌, பொருளாதாரத்‌ 
திற்கும்‌ நெருக்கமான இணைபாடு இருக்க வேண்‌ 
டும்‌ என்பதை அரிஸ்டாட்டில்‌ கெளிவாகப்‌ 
புரிந்து கொண்டிருந்தது கவனிக்கத்‌ தக்கது. 

“புரட்சிபற்றிய அவரது தெளிவான ஆராய்ச்சி 
யின்‌ சிறப்பை எவராலும்‌ குறைத்துவிட முடி. 
யாது. சமத்துவம்‌ வேண்டுமென்ற மக்களின்‌ 


அரிஸ்டாட்டிலை கண்டிப்பவர்‌-ஆதரிப்பவர்‌ வாதங்கள்‌ 188 


94. 


ம. 


கோரிக்கையே, சங்கற்பமே புரட்‌ ஏ ற்படுவதற்‌ 
கான முக்கிய காரணமாகும்‌. பிரெஞ்சுப்‌ பரட்‌ 
சியும்‌, பின்னர்‌ ருஷ்யகாட்டில்‌ எழுந்த மாபெரும்‌ 
புரட்சியும்‌ இந்தக்‌ காரணத்தைச்‌ சரியென நிரூ 
பித்திருக்கின்‌ றன. 


“பயமே புரட்சி ஏற்படுவதற்கான மற்றொரு 
காரணம்‌ என்று அரிஸ்டாட்டில்‌ கூறியிருப்பது 
மிகப்‌ பொருத்தமாயிருக்கிறது. 


(லாஸ்கியும்‌ இந்தக்‌ கருத்தை ஆதரித்திருக 
கிறார்‌. “ பயமே புரட்சிக்கு வரி விடுகிற து”' 
என்கிறொர்‌ லாஸ்கி. மனப்பிராந்தியின்‌ காரண 
மாகவே சர்வதேச நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை 
நாம்‌ இன்று காண்கிறோம்‌. யுத்தமோ அல்லது 
புரட்சியோ இந்தப்‌ பயம்‌ அல்லது மனப்பிராம்தி 
யின்‌ காரணமாகவே ஏற்படுகின்‌ றது.) 


புரட்சியைத்‌ தடுக்க அரிஸ்டாட்டில்‌ அறிவுறுத்‌ 
தும்‌ வழிகளும்‌ சிறந்தவையாகும்‌ : 

“ஒரே மனிதனிடமோ அல்லது மக்கள்‌ சமூ 
தாயத்தின்‌ ஒரு பிரிவினரிடமோ வரம்பற்ற அதி 
காரம்‌ இருக்க அனுமதிக்கக்‌ கூடாது; எதிரி 
களோ அல்லது இனம்‌ தெரியாத வெளியாரோ 
அறிந்துகொள்ள முடியாதபடி, முக்கிய அரசி 
யல்‌ அதிகாரங்கள்‌ வகுக்கப்பட வேண்டும்‌; 
அதிகாரத்தில்‌ இருப்பவர்கள்‌ லஞ்சம்‌ முதலிய 
இய வழிகள்‌ மூலம்‌ ஆதாயம்‌ பெற அனுமதிக்கக்‌ 
கூடாது; பொதுஜனங்கள்‌ கிர்வாகத்தைப்பற்றிப்‌ 
ப௫ூரங்கமாச விமர்சனம்‌ செய்ய வாய்ப்பிருக்க 
வேண்டும்‌. இவ்வாறாக அரிஸ்டாட்டில்‌, புரட்‌ 
சியைத்‌ தடுக்கப்‌ பல வழிகளை ஆராய்கிறார்‌. 


184 ஆட்சிக்‌ கலை 


மக்கள்‌ மனம்‌, அதிகாரிகளின்‌ போக்கு எப்படி 
யெல்லாம்‌ மாறக்கூடும்‌ என்பதை அரீஸ்டாட்‌ 
டில்‌ மிகத்‌ தெளிவாகப்‌ புரிர்துகொண்டிரும்‌ 
திருக்றொர்‌ என்பதையே அவருடைய, புரட்சி 
பற்றிய ஆராய்ச்சி எடுத்துக்‌ காட்டுகிறது.” 


அரிஸ்டாட்டிலின்‌ ஆட்சிக்கலையைப்‌ பற்றிய இந்நூல்‌ 
இத்துடன்‌ முடிவடைகிறது. 


வெறும்‌ கற்பனை உலகத்தில்‌ அரிஸ்டாட்டில்‌ சஞ்‌ 
சரிப்பவராகத்‌ தெரியவில்லை. * பலூனில்‌ இருந்துகொண்டு 
பறக்கின்ற ஒரு மனிதராக அவர்‌ காட்சியளிக்கவில்லை / 
நல்லோர்‌ வாழும்‌ ஒரு அரசியல்‌ * காலனியை நிர்மாணிக்க 
விரும்பும்‌, ஓரு அரசியல்‌ ஊழியராகவே அவரைப்‌ பலர்‌ 
பார்க்கிறார்கள்‌ / 





BOOKS OF REFERENCE 


1. Aristotle—By W. D. Ross, M.A. 


Masters of Political Thought (Vol. I) (Plato 
to Machiavelli—By Michael 8, Fosier,-M.A. (Oxon) 


The Political Thought of Plato & Aristotle 
— By Ernest Barker 


‘“Aristotle’s Conception of the State’’ (An Essay) 
மீற A. C. Bradley 


Aristotle’s Politics—By W. L. Newman 
Aristotlelianism-—By John L. Stocks 

Aristotle—By G. Groie 

Outlines of the Philosophy of Aristotle—By E. Wallace 
Aristotle—By C. Piat 

Ethics of Aristotle—By Grant 


. The Politics of Aristotle—By Jowett 
உ. A History of Political Theories 


—By W. A. Dunning, Ph.D. 


. Plato & Aristotle—By 7. A. K. Thomson 

உ History of the Science of Politics—By Pollock 
. Story of the Political Philosophers—By Cailin 
. Dangers of Obedience & Other Essays 


—By Prof. Harold Laski 


. Reflections on the Revolutions of Our Times 


—By Prof. Harold Laskt 
Political Philosophies—By Chester Maxey 
Human Society in Ethics & Politics—By Betrand Russel 


